திருக்குறள் 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 

ஆங்கில மொழிபெயர்ப்புடன் 


பதிப்பாசிரியர் 
இ . சுந்தரமூர்த்தி 


பாவக 


பதும் 


Soss 


TAMK 


irre 


OF 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை 600 113 
மொழி 


திருக்குறள் 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 
ஆங்கில மொழிபெயர்ப்புடன் 


பதிப்பாசிரியர் 
சுந்தரமூர்த்தி 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை 600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title 


Editor 


: திருக்குறள் 

பூரணலிங்கம் பிள்ளை ஆங்கில மொழி பெயர்ப்பு 
: இ . சுந்தரமூர்த்தி 
: International Institute of Tamil 

Studies , C.I.T. Campus, 
Taramani, Chennai - 600 113 . 


Publisher 


Publication No 


: 351 


: 


Tamil 


Language 
Date of Publication 


: 1999 


Edition 


Paper Used 


: First 
: N.S. Maplitho 18.6 kg 
: 

1/8 Demy 
: 

10 points 


Size of the book 


Printing types 
No.of Pages 


: 312 


Price 


: 100 / 


No.of Copies 


: 2000 


Subject 
Wrapper Design 


: 


Printed by 


: Tirukkural Translation 

V. Karunanithy 
: TAe PARKAR 

293 , Ahamed Complex , 2nd Floor, 
Royapettah High Road , 
Chennai - 600 014. Ph : 8215684 


கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா 

சிறப்பு வெளியீடு 


Foreword 


as 


In the Garland of Tiruvalluvar, an anthology of 
panegyrics on the poet and his poem , occurs the name 
Valluvan with its variants , Valluvar and Valluvanar, with 
" Tiru prefixed . The poets Irayanar , Ukraperuvaluthi, 
Mamulanar and Karikannanar speak of the author of the 
Kural in the singular as Valluvan , not in a tone of 
depreciation , but as an incarnation or avatar of Brahma or 
as a superman . The sub - caste Valluvan did not exist in 
the Sangam age , but the title Valluvan as a royal 
proclaimer and as an officer of the Court of King Pandya 
was in vogue , as sakkai was its purohit or priest . Both 
were officers of the royal household , the former was a 
secular sarvadhikari , the latter was a religious 
functionary in it . In later times when the fourfold Aryan 
caste - system crystallised itself in Tamil India and each 
caste fissipated and had its numerous sub - castes , 
Valluvan came to be looked upon as an astrological 
luminary among the trumpeting or drum - beating 
community . This community bore the name Paraiya on 
account of its occupation of blowing trumpets . When the 
profession was held as mean , the name signified a 
member of a degraded class . The revered poet who held 
the high royal function of a her old or chamberlain , was 
mistaken in a subsequent age for a member of the 
degenerate community . Some fertile Pandit - brain 
concocted a highly romantic and ignoble genealogy for 
him and he was probably helped in it by Saint Vakisar, the 
author of Jnana Amirtham , written about three centuries 


3 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


ago but published for the first time in 1904 , who illustrated 
the influence of fate on mankind with the story of a 
Brahmin , Yali Datthan who had fallen in love with a 
Paraiah woman and begot seven tuneful children by her . 
Among these were counted Tiruvalluvar and Auvai as 
brother and sister. The name Yali Dattan was discarded or 
superseded by the appellation Baghavan and the 
inamarato was dubbed Athi . The fecund romancer pitched 
upon the first couplet of the Kural as enshrining the names 
of the parents of its author. This view gained the ear of the 
masses and the classes , and the fiction of the poetic brain 
was accepted as a stubborn fact by the public , and even 
by the reputed scholar of research , Swami Vedachalam 
alias Marai - malai Adigal . It took some years before it was 
questioned by learned men who knew that the words Athi 
and Baghavan represented the two aspects of the 
Supreme Being as the first and most ancient in order of 
time and the maker of the whole creation , and that the 
voluminous religious literature in Tamil has made 
frequent use of Athi for Siva as a comprehensive Divinity 
whose function was to create the world out of himself by 
the process of dividing or pahutthal . Some Sanskritised 
Tamil Scholars read and interpreted it as Baghavan or the 
Supreme Being and observed that the two words were 
bilingual dittonyms , very common when people speaking 
two languages ( or professing two persuasions ) lived side 
by side and used their own words for the same thing for 
mutual and clear understanding . This rational and 
intelligent view has shaken the fiction to its foundation . 
Some others find in Baghavan the name of Vishnu , 
protector , popularized by Baghavat Gita and Baghavat 
Puranam , and the poet , as an probably denoted by Athi - 
Baghavan , Siva Vishnu or Mahesvra , to please both the 
contending Zealots . At this stage , the name Valluvar was 
interpreted by an ingenious or fantastic commentator bent 
upon lifting himself in the social scale as a compound of 


4 


திருக்குறள் 


val ( water ) and uvar ( salt ) , water and salt being the 
essential and all important ingredients of all animal and 
vegetable kingdoms, alike, and the poet s indispenableness 
in the literary world was thought to be signified by it . 
According to this view too , Valluvar was a causal name , and 
not the proper name of the glorious poet , which conveyed the 
sense of a world - philanthropist or great Vallal. 


In oriental literature hypergamy in ancient times was 
regarded as no sin or act of shame . Half - breeds were 
thought to be more intelligent as Edmund in King Lear and 
genius was cradled and lived in poverty and penury . In 
accordance with these three axiomatic half - truths , the 
poet of the Kural was designated as a vile - born anuloma 
who made his scanty bread by weaving , the profession or 
craft of a sect of the Paraiahs . In this manner was evolved 
the whole romance of Tiruvalluvar s origin , profession and 
genius . One thing more was needed to complete the 
romantic edifice . The Paraiah Weaver - poet was imagined 
to have had a patron in Elela Singan , a rich yarn - trader 
and merchant -prince of Mylapore . When this imaginary 
link was supplied , the poet s birth place was shifted from 
Madura to Mylapore , the southern suburb of Madras , and 
a small temple was erected in a long - leaved bassia grove 
hard by , over the supposed grave or burial place , as a 
souvenir or memento , of the great and illustrious world 
poet . Though the romancer had taken great pains to make 
his fiction acceptable , he had yet another difficulty of his 
own make to encounter and surmount . He had to put in the 
plea that genius had no caste , as love , and that nobility 
consisted in appreciation of genius wherever born or 
found . It was said that Tiruvalluvar married Vasuki, a Vellala 
woman of good status and daughter or Markasagayar a 
substantial land - lord . Men of status among the Tamil 
agriculturists preferred bridegrooms for their darlings 
among themselves of equal status and stood four - square 
against subtergamy and the production of prathilomas . 


5 O 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


Fortunately, the poet had no progeny and his pattern or 
model wife died early to the poet great grief and chagrin . 
How long he survived her in the tabuthara or widower 
state as a real turavi , ascetic , or one separated from his 
sweet householder - life and when he ceased to breathe , 
are not known . 


This subtergamous incident raised doubts as to the 
authenticity of the fictitious romance , and a revolution in 
thought arose out of it . The Jerry - built romance tumbled 
down when the stanza of Nalkur Velviyar was sprung 
upon the republic of letters . This tended to make Madura 
the poet s home or residence and panegyrised him as the 
linch - pin , as it were , of the renowned city . It lifted him in 
the social scale and assigned to him a high place in 
literature . As Muttra in the North was conspicuous as the 
city of Lord Krishna , the author of the famous Bhaghavat 
Gita , so Madura in the South was the sphere of the 
influence of the Kural - author, whose real name was still 
shrouded in mystery, though this particular stanza which 
embodies the parallelism lent colour to the view that 
Mathanubangi was the poet s wife and Sennapothar was 
his name . 


The reference to Muttra and Krishna has been objected 
to on the ground that Vada or uttara Madura signifies the 
modern city of Madura as contrasted with Then Madura , 
the sub - merged ancient capital of Tamilaham and that 
Upakesi refers only to Parvati , Siva s consort and not 
Lakshmi . In that case the parallelism may be brought out 
this wise : As Siva was the presiding deity in the new city 
of Madura , so Tiurvalluvar, known as Mathanu Bhangi for 
his mother - like love of humanity as a Buddhistic ascetic 
and SennaPathar for his poetic proficiency and sageness 
was conspicuous as leader of the far - famed third poetic 
fraternity that sat and judged the merits of Tamil poets in 
that metropolis otherwise called Vaigai floodfed rain 


திருக்குறள் 


inundated koodal , under the presidency of Lord Siva , Uma s 
sweetpartner . This interpretation , if acceptable , does not 
need the alteration or obviates the necessity for the 
correction of marruvil into Maruvu in the stanza 21 in 
question . The tyranny of customary interpretation is 
admitted on all hands to be a hard nut to crack . " The old 
time bards speak of the city as Nan mada - kudal or Cluster 
of Four Towers . It was also called Northern Madura to 
distinguish it from a former capital of the same name in 
the extreme south of the peninsula which was swallowed 
up by the sea , " Cp . 32 , Madura , by Major H. A. Newell . 


These two names signify only mother - like being 
and well - tongues , and some scholars include these two 
among the dozen periphrastic names of the author himself , 
But it must be noted that Mathanubangi , Baghavan Athi 
( called also Perali Mamuni ) and Periall , were the names 
of certain Buddhistic monks , as well the 
Markasagayan , of the poet s father - in - law , the lord of 
many a rich farm and tilth . Thus it will be seen that the 
originteryal mys about the author s birth and pedigree 
continues to be a mystery still . 


as 


name 


But a few gleams of light have , however , been thrown 
on his status and marriage , which must have facilitated 
his comraderie and companionship with the upper ten , his 
study of many sciences without caste prejudice and his 
acquisition of wide and prophetic experience . The tendency 
to glorify or deify men of merit and worth was and is 
strong in the Bharatha country and is easily excused . 
That Tiruvalluvar was a real Mahatma who put out the 
shining lights of the Madura Sangam is hyperbolic and 
incredible , whereas the opposite opinion that he shed 
brilliant light on the poetic fraternity in that city is worthy 
of credence . There is no internal evidence whatsoever in 
his poem as to his origin , status , profession , and home 
life , though the Garland makes it explicit that he enjoyed 


7 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


great contemporary fame and was held in great esteem 
and estimation by the succeeding generations of Tamil 
poets ( Vide my Critical Studies in Kural Study X , pp 82-9 ) 
and by the great masters of foreign languages as Father 
Beschi and the Rev. Dr. G. U. Pope in the modern age . 


Spe 


Recently , Bengali has been enriched by this precious 
treasury of sound knowledge and wisdom applied to life . 
In his Foreword to that translation , Mr. A. Sattanatha 
M.A. , has sung its praise in this strian What the Bible is 
to the Christian world , the Kural has been and is to the 
Tamils . It is a unique literary work in as much as the 
whole realm of knowledge of the ancients is traversed by 
1330 aphorisms - the greatest masterpiece of literary 
brevity . Tiru - Kural is the work of one of the greatest Tamil 
Saints - Tiruvalluvar. This saint , like others , strove for and 
obtained his spiritual salvation , not by renouncing the 
world but through grahastha asrama ( householder s life ) 
He preached through 1330 couplets the message of clean 
life . There is no mention of Hindu Gods or of ritualistic 
worship throughout the pages of the Kural . 


The Garland praises the poet as a lamp dispelling 
darkness , as having dived into the hearts of humanity , 
and the poem as a repertory of practical wisdom . The 
poet s art , which consists in the . use of the Short metre 
and in the subtle management of the Caesura , has 
claimed for him the names of Muthal pavalar ( first poet ) , 
Peru - Navalar ( great or master - poet ) and merited the 
epithets of Na - pulamai ( tongue - proficient ), pamurai 
therintha ( well - versed in prosody ) prefixed to his name . 
The poem has been described as Muppal ( st . 13 ) , Poyya 
moli ( st . 21 ) Vai - moli ( st . 22 , 29 , 40 ) , and Vai - urai - valthu 
( st . 33 ) , and its excellence has sanctified him thus : thevil 
sirantha tiru - valluvar ( st . 39 ) , Deiva tiru - valluvar ( st . 
17,47 ) , and poruvilolukkam - poondar ( st . 39 ) . The poet was 
no schismatic : he gave condensed expression to the best 


திருக்குறள் 


and noblest thoughts and experiences of all great men in 
the oriental world , and the poem embodied the quit 
essence of his own wide studies ( vide couplets 21 , 322 , 
533 , 543 , 743 , 941 ) and long experiences ( vide 61 , 10701 
etc. ) . Kalladar rightly hits the point when he says that the 
poet based his classic poem on his studies and experiences 
discarding prejudices of various religious controverting 
sects : samaya kanakkar mathi vali kurathu ulakaneri 
kuri porul ithu entral , The poet was also a gentle critic 
whose pen never stung any heart and whose main aim 
was to criticise and humanize mankind by pressing not 
his service apt simile , wit , humour and irony . 


The contents of his great poem , which is reputed to 
be greater than the Mahabharatha , the Ramayana and 
the Vedas ( St. 28 ) , and which appeals to no particular races 
and creeds as they did , are universal and cosmopolitan in 
their nature , and they were indedicated by Nathatthanar 
( St. 14 , ) Siru - methaviyar ( St. 18 ) Todi - thalai - thandinar 
( St. 24 ) , Mosikeeranar ( st . 25 ) , Kari - kannanar ( st .26 ), Peru 
Maruthanar ( st . 35 ) , and Kovur kilar ( st . 36 ) . The poet , a 
mighty mage beyond compare ( st . 32 ) , and the poem , of 
which each couplet conveys maximum sense in minimum 
words and directs the reader in righteous paths , is sweet 
to the mind and the ear , delicious to the tongue and the 
taste , and healing in its effect , never tedious but always 
attractive and pleasing , as the cynosure of the whole world . 

" Age cannot wither it nor custom stale 
Its infinite variety " - ( Shakespeare ) 


Tolkappiam describes the objects of life to be enjoyment 
in the flush of youth , wealth- making in the adolescent life 
and righteousness in the down - hill age , and the reader 
will befollow this order in studying the kural . For the brisk 
and passionate youth can then steer clear of the pit falls of 
moods in affection ; the Adult - man , both prince and peasant 


9 O 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


(the king is but a man , as Shakespeare says ) will know 
how to conduct or comport himself in this serious world , 
and he of the declining Age will , having already learned to 
compose himself after his hardy struggles in the work - a 
day world , be prepared for his victory over the terrors of 
death . If pleasure be the end and aim of the rigorous young 
man and the blushing maid , fame engrosses the attention 
of the manly money -maker and family - feeder , and the 
breeder of children and their cherisher , and resting or 
release from life s engrossments is sought after by the 
man or woman of advancing age through renunciation , 
contemplation and meditation , or concentration of mind 
on the seat of Mercy, the Great Soul , or the Illuminating 
Self , in the world or out of it in retreat . 


As Saint Tiruvalluvar was no orthodox religionist but 
a believer in the Maker of the world , for whom he had no 
particular name , though he described him as Vahut 
than , he was free from sectarianism and as his poem 
makes an universal appeal to humanity and application to 
life in general , so the interpretation of his poem must be 
more rationalistic and broad - minded than sectarian . But 
it is difficult for commentators and translators to get over 
the influence or bias of their heredity and environment . 
The Vedantist , the Siddhantist , the Buddhist , the Jain the 
Christian - these men quite unconsciously interpret the 
couplets according to their natural , national or cultural 
bias . The Vedantist will find Varnasrama Dharma in plain 
distiches and make out Anthanar as Brahmin , despite the 
definition given by the poet himself in this poem , and the 
explicit mention of Anthanar and Parpar Tolkappiam as 
the names of two separate orders of Tamilians with 
distinctive functions for each in society. The Saiva 
Siddhantist quotes the first couplet of the very first 
chapter in support of his contention that Siva is Mahesvra 
and also the verses bearing the Demon Drink . The Buddhist 
and the Jain refer to the condemnation of slaughter and 


0 10 


திருக்குறள் 


flesh - diet and to the worship of Gurus or great men rather 
than God . The Christian gloats on the probability or 
having heard Christ s Sermon on the Mount thought the 
great Moralist far transcends the Saviour in pressing on 
doing good to the evil - doer , not merely forbearing his evil 
action . Among the ten commentators of the far - famed 
Tiru - Kural traditionally enumerated in a single stanza , 
Parimel Alakar and Mana Kudavar have come out with 
flying colours with their Commentaries . The former is 
well - known and popular , because his work came out first 
in the field in point of time , whatever his Vedic bias and 
the latter very late in its advent , has not still captured the 
imagination of the reading and common sense and his 
arrangement of the couplets is more sensible and 
clarifying. Though I have followed custom and tradition in 
the translation of the Text according to Pari - mel - Alakar , I 
have given under the title of each chapter , Manakudavar s 
arrangement of the couplets as M.A. followed by figures , 
which the reader will please note . Even Manakudavar , 
however rationalistic his interpretation in most cases , 
could not rise above the biasing learning of the times 
( Vide chapter V ) and I cannot account for it otherwise in 
the absence of all knowledge of his birth , parentage and 
heritage . 


as 


a 


If only couplet ( chapter ex . 10 ) drew the attention of 
Mr. Drew to this poem , as an aerolite from the sky , and a 
heart clencher , the poem , 

whole , preaching 
vegetarianism ( to ascetics , as has been pointed out by the 
Rev. Mr. J. Lazarus , probably to justify the use by his kith 
and kin of meat - diet ) , universal benevolence , and purity of 
life and action , and the ways and methods of high 
statesmanship , must be viewed as a world- magnet , whose 
power of attraction will not cease as long as the world 
exists and unless a greater Avatar surprises the world 
with a work of transcendent value comprehending chapters 
on Democracy, Federation , Air - fights , Subterranean 


Or 


11 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


submarine annihilating Engines etc. , Modes of warfare , 
most brutal and barbarous , and those on facilities of 
production , distribution and transport abridging waste of 
energy , time and space on the increase of social amenities 
at the least cost ultimately pauperizing the country noted 
for its plain - living , high - thinking , hospitality, veracity and 
service to fellowmen . 


Among the ten commentators enumerated in a stanza , 
two have been mentioned above . A third commentator , 
Parithiyar , is peeping out , and his advent , which the Tamil 
world anxiously awaits , depends on the good - will and 
grace of his good and zealous guardians who keep the 
manuscripts as a treasure trove which they seem to be 
hardly willing to with . 

In this rendering of the Kural into English I have 
closely followed the text and tried my best to convey to the 
reader the spirit of the author . At the end of each chapter , I 
have given hints and made suggestions and observations 
to help the reader to appreciate the merit of the work 
aright . I close this Preface , once more calling the attention 
of the reader to the fact that , under the heading of each 
chapter M.A. or Manakudavar s arrangement of the couplets 
is indicated , as it elucidates the thought - sequence of its 
subject matter . 
Karpaham , 

M.S. PURNALINGAM PILLAI 
Munnirpallam 
April 1939 . 


0 12 


பதிப்புரை 


தமிழ் நூல்களுள் உலகப்புகழ் பெற்று விளங்கும் திருக்குறள் 
தான் மிகுதியான மொழிபெயர்ப்புகளைப் பெற்று விளங்குகின்றது . 
பிறநாட்டறிஞர்களின் உள்ளத்தைப் பெரிதும் கவர்ந்த நூலாகத் 
திருக்குறள் விளங்குவதற்குக் காரணம் அதன் பாடுபொருள் உலகப் 
பொதுமை அறமாக விளங்குவதுதான் . இந்தியப் பண்பாட்டையும் 
குறிப்பாகத் தமிழ்ப் பண்பாட்டையும் விளக்கும் அடையாளச் சின்ன 
மாகத் திருக்குறள் விளங்குகின்றது . 


திருக்குறள் தமிழில் அச்சுருப் பெறுவதற்கு முன்னரேயே பிற 
மொழியிலும் மொழியாக்கம் செய்யப் பெற்றுள்ளது என்பதை அறியும் 
போது மேலைநாட்டார் குறளின் மீது கொண்டிருந்த பற்றையும் ஈடுபாட் 
டையும் நன்குணர முடிகின்றது . அறிஞர் எல்லிஸ் என்பார் திருக்குறளை 
ஆங்கிலத்தில் 1812 ஆம் ஆண்டிலேயே மொழிபெயர்த்துள்ளார் . W.H 
ட்ரூ 1840 ஆம் ஆண்டிலும் , இராபின்சன் 1873 ஆம் ஆண்டிலும் , ஜி.யு. 
போப் 1886 ஆம் ஆண்டிலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தனர் . இதற்கு 
முன்னரேயே வீரமாமுனிவர் இலத்தீன் மொழியில் குறளின் முதல் இரு 
பால்களையும் 1730 இல் மொழிபெயர்த்து மேலை நாடுகளுக்கு 
அறிமுகம் செய்தார் . திருக்குறள் திரட்டு பிரெஞ்சு மொழியில் 1747 
அளவில் செய்யப்பட்டதாகக் கூறுவர் . 1794 இல் இங்கிலாந்தில் 
அறிவுக்கடல் என்னும் பெயரில் சில பகுதிகள் மொழிபெயர்க்கப் 
பட்டதாகத் தனிநாயக அடிகள் கூறுவர் . பின்னர் வ.வே.சு. ஐயர் 
தொடங்கி 1915 ) இன்றுவரை சுமார் 36 க்கும் மேற்பட்ட ஆங்கில 
மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்குத் தோன்றியுள்ளன . 


அறிஞர் எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை திருக்குறளுக்கு எழுதிய 
மொழிபெயர்ப்பு 1942 ஆம் ஆண்டு அச்சுருப் பெற்று வெளிவந்தது . 
அதற்கு முன்னரேயே இப்பணியைத் தொடர்ந்து அவர் செய்து வந்திருந் 
தமை அவருடைய முன்னுரைக்குறிப்பால் ( 1939 ) விளங்குகின்றது . 

திருச்சி பிஷப் கல்லூரியில் ஆங்கிலப் பேராசிரியராக விளங்கி 
யவர் ; தமிழிலக்கிய வரலாற்றினை ஆங்கிலத்தில் எழுதியவர் . Tamil 


130 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


India , Ten Tamil Saints , St Appar, St manicka vasagar, Ravana The Great, 
Critical Studies in Kural , St Nammalvar முதலிய ஆங்கில நூல்களை 
எழுதியவர் . 


கோவையில் பணியாற்றிய போது அறிவியல் அறிஞர் திரு ஜி.டி. 
நாயுடுவின் உற்ற நண்பராக விளங்கியவர் . அவருடைய நல்லா 
தரவால் இம்மொழி பெயர்ப்பு நூல் வெளிவந்தது . 


1942 ஆம் ஆண்டு இந்த நூல் வெளியானபோது ஆங்கில மொழி 
யாக்கம் மட்டும் அமைந்து தனிநூலாக வெளிவந்தது . இப்பொழுது 
திருக்குறள் மூலமும் அதற்கு இணையான மொழியாக்கமும் தனித் 
தனியே அமைத்துத் தரப்பெற்றுள்ளது . விடுதலைக்கு முன்னர் வெளி 
யிடப்பெற்ற இந்த மொழியாக்கம் மூலம் தமிழறிஞர் எம் . எஸ் . பூரண 
லிங்கம் அவர்களின் திருக்குறள் ஈடுபாடு நன்கு புலனாகின்றது . நம் 
தமிழ்ச் செல்வங்கள் பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப் 
பெற்றுப் பரவுதல் வேண்டும் என்னும் அவருடைய விருப்பம் நன்கு 
தெளிவுறும் , 


மொழிபெயர்ப்புக்கலை மிகத் தொன்மையாக விளங்கி வருவதா 
கும் . தொல்காப்பியமும் ‘ மொழிபெயர்த்து அதர்ப்படயாத்தல் என்னும் 
தொடரால் இதனைச் சுட்டும் , தொல்காப்பியர் காலந்தொட்டு மொழி 
பெயர்ப்புக்கலை இலக்கியங்கள் மூலம் இருநிலைமொழியுறவு பெற்று 
வந்ததை உணர முடிகின்றது . ஒருமொழியிலுள்ள சொல் , சொற்றொடர் , 
ஆகியவற்றின் கருத்தை மற்றொரு மொழியில் எளிய நிலையில் அறிந்து 
கொள்ளும் வகையில் உருவாக்கும் இப்பணியில் காலந்தோறும் அறி 
ஞர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் . சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்த்தல் , 
விரிவான நிலையில் விளக்கமாக மொழிபெயர்த்தல் , சரியான நிலை 
யில் முழுமையாக மொழி பெயர்த்தல் , சுருக்கம் , தழுவல் எனப் பல்வேறு 
நிலைகளில் மொழிபெயர்ப்பு அமைகின்றது . 


மொழிபெயர்ப்பாளர் எத்துறையைச் சார்ந்தவராக இருப்பினும் 
தாய்மொழிப் புலமையும் , மொழி பெயர்ப்பில் பயன்படுத்தப் பெறும் 
பிறமொழிப் புலமையும் ஒருங்கிணைந்தவராகவும் இருமொழிகளின் 
பண்பாட்டுக் கூறுகளையும் அறிந்தவராகவும் இருத்தல் வேண்டும் . 
எம் . எஸ் . பூராணலிங்கனாரின் மொழிபெயர்ப்பில் இத்தகு கூறுகள் 
மேலோங்கி நிற்பதைக் காண முடிகின்றது . மொழியாக்க அடிக்குறிப் 


D 14 


திருக்குறள் 


புக்களில் மேலைநாட்டு இலக்கியங்களிலிருந்து ஒப்புமைக் கருத்துக் 
கள் பலவற்றையும் இணையாகச் சுட்டியிருப்பது படிப்போர் மேலும் 
விளக்கம் பெறவும் மூலத்தின் தனித்தன்மையை அறிந்து கொள்ளவும் 
துணைநிற்கும் . அவ்வாறே உலக வழக்குகளில் மிகுதியாகக் கையாளப் 
படும் குறள்கள் பலவற்றையும் அவர் ஆங்காங்கே அடிக்குறிப்பில் 
சுட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது . மொழிபெயர்ப்பாளர் மொழியாக்க 
மொழியில் மூலமொழியின் கருத்திற்கேற்ற சொற்களைப் ( நிகரிகள் 
என்பர் ) பயன்படுத்துவதில் வல்லவராக இருத்தல் வேண்டும் . ஏறத் 
தாழ ஐம்பது ஆண்டுகட்கு முன்னர் இருந்த காலச் சூழலுக்குத்தகப் 
பூரணலிங்கனாரின் மொழியாக்கக் கூறுகளை எண்ணிப் பார்த்தல் நன்று . 
அவ்வகையில் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரும் தம் பின்னணிக்கேற்ப 
ஏற்ற சொற்களை அமைத்துக் கொள்வர் . மொழி பெயர்ப்பாளரின் நடை 
படைப்பாளர் , மொழிபெயர்ப்பாளர் இருவரின் ஆளுமைத் தன்மையை 
யும் புலப்படுத்தும் வண்ணம் அமைதல் வேண்டும் . ஒரே சொல்லுக்கு 
வெவ்வேறு இணையான சொற்களை மொழிபெயர்ப்பாளர்கள் பயன் 
படுத்துவது இயல்பு . 

பூரணலிங்கனாரின் திருக்குறள் மொழியாக்கம் மீண்டும் அச்சு 
வடிவில் நூலாக வருவது மொழிபெயர்ப்புச் சூழலின் வரலாற்றுப் போக் 
கினை அறிந்து கொள்ளப் பெரிதும் பயன்படும் . 


உரைக்கொத்து , உரைத்தொகுப்பாகத் தமிழில் திருக்குறள் 
தொகுப்புகள் வெளிவந்துள்ளது போல ஆங்கில மொழிபெயர்ப்புத் 
தொகுப்பு ஒன்றினையும் கொண்டு வருவது இன்றியமையாதது : ஒரே 
தொகுப்பில் பல்வேறு மொழிபெயர்ப்புகளையும் இணைத்துப் பார்த் 
தறிய இத்தொகுப்பு உதவும் . 
இந்நூலினைப் பதிப்பதற்குரிய வாய்ப்பினை அளித்துதவிய 

தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநர் முனைவர் ச.சு. இளங்கோ 
அவர்கட்கும் , அழகிய முறையில் நூலாக்கம் செய்துதவிய பார்க்கர் 
அச்சகத்தினருக்கும் திரு வே . கருணாநிதி அவர்கட்கும் என் நன்றி . 


இ . சுந்தரமூர்த்தி 


15 . 


ச . சு . இராமர் இளங்கோ 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை . 


அணிந்துரை 
இந்திய இலக்கிய நூல்களுள் சிறந்த ஒன்றாகக் கருதப்பெறும் 
திருக்குறளுக்கு இந்திய விடுதலைக்கு முன்னும் பின்னுமாகப் பல 
மொழிபெயர்ப்பு நூல்கள் தோன்றியுள்ளன . மேலைநாட்டு அறிஞர் 
களும் , இந்தியத் தமிழக அறிஞர்களும் திருக்குறளுக்குப் பல்வேறு 
நிலைகளில் மொழியாக்கம் செய்துள்ளனர் . இவற்றின் மொழியாக்கத் 
தொகுப்புகளை எல்லாம் இணைத்துப் பார்க்கும் போது அவ்வக்காலச் 
சூழலின் போக்கினை அறிய இயலுகின்றது . 

விடுதலைக்கு முன்னர் வெளியிடப்பெற்ற ( 1942 ) அறிஞர் 
பூரணலிங்கனாரின் திருக்குறள் மொழிபெயர்ப்பு மீண்டும் நூல் வடிவில் 
வெளிவருவது பெருமகிழ்ச்சியைத் தருகின்றது . இவ்வரிய நூலை 
வெளிக்கொணர்வதில் பெரிதும் ஈடுபட்டு உழைத்த பேராசிரியர் இ . 
சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நிறுவனத்தின் சார்பில் எங்கள் நன்றி . 
இப்பதிப்பினை வெளியிடுவதற்கு உதவி செய்த அனைத்துப் பெரு 
மக்களுக்கும் எங்கள் நன்றி . 

நிறுவன வளர்ச்சியில் ஆக்கமும் ஊக்கமும் காட்டி வருகின்ற நிறு 
வனத்தலைவர் தமிழ் ஆட்சிமொழி பண்பாடு மற்றும் இந்து சமய அற 
நிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை மற்றும் அறநிலையத் 
துறைச் செயலர் திருமிகு . இராமகிருட்டிணன் , அவர்களுக்கும் இந் 
நூல் வெளிவர நிதிநல்கிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் 
ம . இராசேந்திரன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி . 

வள்ளுவருக்கு வானளாவிய சிலை எழுப்பி வள்ளுவரின் புகழ் 
பரப்பும் மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் 
அவர்களின் அரிய முயற்சியால் நடைபெறும் திருவள்ளுவர் சிலை 
திறப்பு விழா நிகழ்ச்சியின்போது சிறப்பு வெளியீடாக இதனைக் கொண்டு 
வருவதில் நிறுவனம் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றது . 


சென்னை 


இயக்குநர் 


30.12.1999 


. 16 


அறத்துப்பால் 


VIRTUE 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


1. ADORE AND ATTAIN 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


( M.A. 1 , 2 , 3 , 7 , 8 , 4 , 5 , 6 , 20 , 9 ) 
All letters begin with A. The world has the 
Supreme Being as its first . 
What avails learning ( or any other act ) unless 
men adore the holy feet of Him of Perfect 
Wisdom (which afford salvation ) . 
They who approach the sacred feet of Him who has 
his abode in the heart of man or who is above all 
passions will live long on earth or enjoy longevity. 
They who draw near the feet of Him who neither 
desire nor is desireless will suffer nowhere . 
They who take delight in praising the real Great 
will be free from the baneful effects of both 
good and evil actions . 
Long will they live who walk the righteous path of 
Him who has quenched the desires of the five senses. 
It is hard for men to gbe exempt from cares of mind 
unless they gain the feet of Him beyond compare . 
It is hard for men to swim the ocean of sin and suf 
fering if they do not gain the feet of Him who is cool , 
dispassionate, impartial and the ocean of virtue. 
The unbowing head before the feet of the Eight 
qualitied Being avails nothing like the palsied sense . 
They who gain the Lord s feet will swim the ocean 
of birth ( make a successful voyage in life ) and 
those who do not gain them cannot swim it .. 


6 . 


7 . 


8 . 


9 . 


10 . 


Note : M.A. stands for Manakkudavar s logical arrangement of 

the couplets in Parimel -Algar s edition . 
1 . 

Adhi, Bhagavan terms used by Saivas , Vaishnavas 
and Samanas for Siva , Vishnu and Artha , as the chief 

object of their worhip . 
2 . Read Matra ( 

10 ) 
5 . To be quiescent or actionless is said to be the height of 

holy living . 
9 . Eight - qualitied - omnipresent, omniscinet, immaculate , 

perfect , supreme , incomparable , virtuous and gracious . 
This apter alleged to be discriptive of Gold - like men 
who are above all mortals . 


0 18 


திருக்குறள் 


1. கடவுள் வாழ்த்து 


( குறள் 1 , 2 , 3 , 7 , 8 , 4 , 5 , 6 , 10 , 9 ) 


1 . 


அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு . 


2 . 


கற்றதனா லாய பயனென்கொல் வாலறிவ 
னற்றா டொழாஅ ரெனின் . 


3 . 


மலர்மிசை யேகினான் மாணடி சேர்ந்தார் 
நிலமிசை நீடுவாழ் வார் . 


4 . 


வேண்டுதல் வேண்டாமை யிலானடி சேர்ந்தார்க் 
கியாண்டு மிடும்பை யில , 


5 . 


இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன் 
பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு . 


6 . 


பொறிவாயி லைந்தவித்தான் பொய்தீ ரொழுக்க 
நெறிநின்றார் நீடுவாழ் வார் . 


7 . 


தனக்குவமை யில்லாதான் றாள் சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்ற லரிது . 


8 . 


அறவாழி யந்தணன் றாள் சேர்ந்தார்க் கல்லாற் 
பிறவாழி நீந்த லரிது . 


9 . 


கோளில் பொறியில் குணமிலவே யெண்குணத்தான் 
றாளை வணங்காத் தலை . 


10 . 


பிறவிப் பெருங்கட னீந்துவர் நீந்தா 
ரிறைவ னடிசேரா தார் . 


19 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


II . TH : BEAUTY OF RAIN 


( M.A. 8 , , 10 , 3 , 6 , 7 , 4 , 5 , 2 , 1 ) 


11 . 


As the world sustains itself or progresses with 
rain from the sky, it is ambrosia or nectar, so to 
be understood . 


12 . 


13 . 


14 . 


15 , 


16 . 


It is rain that makes not only good food but also 
serves as drink to all livers . 
If clouds gather in the sky and do not rain , the 
vast sea - girt world will be sorely afflicted with 
lasting hunger or famine . 
If the rich resource of rain - bearing cloud fails or 
there be rain scarcity , the ploughmen will not 
plough with the yoke of oxen . 
It is rain that both ruins and aids the ruined to rise . 
If there fall no drops of rain from the sky, green 
grass will hardly sprout or lift its head . 
Even the vast ocean will stint its nature (beauty , 
vastness , huge volume, wealth ) if the rain - cloud 
keeps back from raining ( after thunder and 
lightning ) . 
If rain - clouds fail , there will be neither feast 
nor festival nor offering here to gods above . 
If it does not rain , there will be neither munifi 
cence nor penance in the world . 
Should there be no rain , there will be no flow of 
water , and the world cannot abide without it , 
or none will perform his duty . 


17 . 


18 . 


19 . 


20 . 


17 . 


The sea - plants and animsla will die , and pearls and cor 
als will not be produced . Pearls are said to be formed dur 
ing the May showers , and corals in October When the 
rainy season begins . 


20 


திருக்குறள் 


2. வான் சிறப்பு 


( குறள் 8 , 9 , 10 , 3 , 6 , 7 , 4 , 5 , 2 , 1 ) 


11 . 


வானின் றுலகம் வழங்கி வருதலாற் 
றானமிழ்த மென்றுணரற் பாற்று . 


12 . 


துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் 
துப்பாய தூஉம் மழை . 


13 . 


விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத் 
துண்ணின் றுடற்றும் பசி . 


14 . 


ஏரி னுழாஅ ருழவர் புயலென்னும் 
வாரி வளங்குன்றிக் கால் . 


15 . 


கெடுப்பதூஉங் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே 
எடுப்பதூஉ மெல்லா மழை . 


16 . 


விசும்பிற் றுளிவீழி னல்லான்மற் றாங்கே 
பசும்புற் றலைகாண் பரிது . 


17 . 


நெடுங்கடலுந் தன்னீர்மை குன்றுந் தடிந்தெழிலி 
தானல்கா தாகி விடின் . 


18 . 


சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் 
வறக்குமேல் வானோர்க்கு மீண்டு . 


19 . 


தானந் தவமிரண்டுந் தங்கா வியனுலகம் 
வானம் வழங்கா தெனின் . 


20 . 


நீரின் றமையா துலகெனின் யார்யார்க்கும் 
வானின் றமையா தொழுக்கு . 


21 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


III , THE GREATNESS OF ASCETICS 


21 . 


22 . 


23 . 


24 . 


25 . 


(M.A. 1 , 2 , 6 , 3 , 5 , 9 , 4 , 7 , 8 , 10 ) 
The greatness of the renouncers of worldliness 
as a matter of duty is the highest good assured 
in all literature . 
If the greatness of ascetics is to be measured , 
it will be like numbering or counting those that 
have passed away from the earth . 
The greatness of those who have taken to ascetic 
life , after duly weighing the two states , the 
present and the future , shines in this world . 
He who keeps strict watch and ward over the 
gateway of the five senses with the goad of 
knowledge or resolution sows the seed for the 
rich harvest of ascetic greatness . 
The power of the extinguishers of the five is 
amply attested by Indra , the monarch of the 
celestials of the starry expanse . 
The great do rare things or work wonders . The 
base are those who are unable to do them . 
The world abides by the word of him who 
knows the way of workings of the five - taste , 
light , touch , sound and smell. 
The greatness of Sages ( Men of mighty words ) 
is revealed in holy writings in vogue in the land . 
The wrath of those standing on the high mount 
of virtue after a hard ascent can hardly be borne 
for a moment . 
Anthanars are ascetics who behave graciously 
towards all other lives . 


26 . 


27 . 


28 . 


29 . 


30 . 


Note . Neethars are ascetics for life while thuravies are 

renouncers of worldly life in old age . This chapter 
be - speaks the Jaina tone of this great work . 


22 


திருக்குறள் 


3. நீத்தார் பெருமை 


( குறள் 1 , 2 , 6 , 3 , 5 , 9. 4 , 7 , 8 , 10 ) 


21 . 


ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து 
வேண்டும் பனுவற் றுணிவு , 


22 . 


துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் 
திறந்தாரை யெண்ணிக்கொண் டற்று . 


23 . 


ருமை வகைதெரிந் தீண்டறம் பூண்டார் 
பெருமை பிறங்கிற் றுலகு . 


24 . 


உரனென்னுந் தோட்டியா னோரைந்துங் காப்பான் 
வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து . 


25 . 


ஐந்தவித்தா னாற்ற லகல்விசும்பு ளார்கோமா 
னிந்திரனே சாலுங் கரி . 


26 . 


செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் 
செயற்கரிய செய்கலா தார் . 


27 . 


சுவையொளி யூறோசை நாற்றமென் றைந்தின் 
வகைதெரிவான் கட்டே யுலகு . 


28 . 


நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் . 


29 . 


குணமென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி 
கணமேயுங் காத்த லரிது . 


30 . 


அந்தண ரென்போ ரறவோர்மற் றெவ்வுயிர்க்குஞ் 
செந்தண்மை பூண்டொழுக லான் . 


23 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


IV, URGING THE FORCE OF VIRTUE 


( M.A. 1 , 8 , 2 , 10 , 9 , 3 , 4 , 6 , 5 , 7 ) 


31 . 


Virtue yields glory and wealth . What greater 
gain is there for human life than that ? 


32 . 


33 . 


There is nothing more profitable than what Virtue 
can afford . There is no loss worse than forgetting it . 
In all possible ways , wherever you can , strive 
to practise virtue or do your duty without inter 
mission . 
Virtue is spotlessness or specklessness in 
mind. All else is of the nature of noisy pomp . 
Virtue consists in avoiding envy , lust , wrath , 
harsh word - these four . 


34 . 


35 . 


36 . 


Practise virtue now , to day, without procrasti 
nation , till the moment of death ; for it will be 
undying help at the moment of death , 
What the way of virtue is needs no saying. It 
can be seen in the bearer and in the rider of a 
palanquin . 


37 . 


38 . 


If virtue be practised incessantly , without losing 
a day, it will , like a stone , block up the way of 
future life . 


39 . 


Pleasure accrues from domestic virtue alone. All 
the rest yields no pleasure and deserves no praise . 


40 . 


Virtue or good deed is what one ought to do : 
Vice or ill - deed is what one must shun . 


39 


Domestic life depends on money while austere life de 
pends on physical strength or mental vitality . Distinguish 
between active or positive and passive or negative virtues. 


24 


திருக்குறள் 


4. அறன் வலியுறுத்தல் 


( குறள் 1 , 8 , 2 , 10 , 9 , 3 , 4 , 6 , 5 , 7 ) 


31 . 


சிறப்பீனுஞ் செல்வமு மீனு மறத்தினூஉங் 
காக்க மெவனோ வுயிர்க்கு . 


32 . 


அறத்தினூஉங் காக்கமு மில்லை யதனை 
மறத்தலி னூங்கில்லை கேடு . 


33 . 


ஒல்லும் வகையா னறவினை யோவாதே 
செல்லும்வா யெல்லாஞ் செயல் . 


34 . 


மனத்துக்கண் மாசில னாத லனைத்தற 
னாகுல நீர பிற . 


35 . 


அழுக்கா றவாவெகுளி யின்னாச்சொன் னான்கு 
மிழுக்கா வியன்ற தறம் . 


36 . 


அன்றறிவா மென்னா தறஞ்செய்க மற்றது 
பொன்றுங்காற் பொன்றாத் துணை , 


37 . 


அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தா னிடை . 


38 . 


வீழ்நாள் படாஅமை நன்றாற்றி னஃதொருவன் 
வாழ்நாள் வழியடைக்குங் கல் , 


39 . 


அறத்தான் வருவதே யின்பமற் றெல்லாம் 
புறத்த புகழு மில . 


40 . 


செயற்பால தோரு மறனே யொருவற் 
குயற்பால தோரும் பழி . 


250 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


V. HOUSEHOLD LIFE 


( M.A. 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 8 , 7 , 10 , 9 ) 


41 . 


The householder is he who stands in good 
stead to the congenial , natural and virtuous 
three . 


42 . 


43 . 


44 . 


45 . 


46 . 


The so - called householder is the support of the 
ascetic , the indigent and the deceased . 
To cherish or gratify the southerners ( spirits , 
manes ) in the fivefold Tamil land, their deity, 
guests , kindred and self , these five everyday, is 
his first duty. 
He who shares his meal with others in dread of 
committing sin will never suffer from want . 
If love and virtue govern the household . , it will 
be its fine quality and fruit . 
If the domestic life be lived in virtue , what better 
can be gained in other ways ? 
If the householder lives in the usual simple 
style , he will be the crown of all that strive . 
The domestic life lived in virtue and setting 
others to do likewise needs more patience than 
the life of the ascetic . 
The so - called householder s life is virtue , and it 
is good if it be free from detraction . 
He who lives the life of the householder like 
others or amenable to others in this world will 
be counted upon as a god among the celestials . 


47 . 


48 . 


49 . 


50 . 


41 


Father , mother , Kinsman ? Poet , Singer, dancer ( parithi ) ? 42 
Note the repitition of the ascetic , which can be avoided by 
talking the natural three in couplet as Parithi has done . 


0 26 


திருக்குறள் 


5. இல்வாழ்க்கை 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 8 , 7 , 10 , 9 ) 


41 . 


இல்வாழ்வா னென்பா னியல்புடைய மூவர்க்கும் 
நல்லாற்றி னின்ற துணை . 


42 . 


துறந்தார்க்குந் துவ்வா தவர்க்கு மிறந்தார்க்கு 
மில்வாழ்வா னென்பான் றுணை . 


43 . 


தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்க றானென்றாங் 
கைம்புலத்தா றோம்ப றலை . 


44 . 


பழியஞ்சிப் பாத்தூ ணுடைத்தாயின் வாழ்க்கை 
வழியெஞ்ச லெஞ்ஞான்று மில் . 


45 . 


அன்பு மறனு முடைத்தாயி னில்வாழ்க்கை 
பண்பும் பயனு மது . 


46 . 


அறத்தாற்றி னில்வாழ்க்கை யாற்றிற் புறத்தாற்றிற் 
போஒய்ப் பெறுவ தெவன் . 


47 . 


இயல்பினா னில்வாழ்க்கை வாழ்பவ னென்பான் 
முயல்வாரு ளெல்லாந் தலை . 


48 . 


ஆற்றி னொழுக்கி யறனிழுக்கா வில்வாழ்க்கை 
நோற்பாரி னோன்மை யுடைத்து . 


49 . 


அறனெனப் பட்டதே யில்வாழ்க்கை யஃதும் 
பிறன்பழிப்ப தில்லாயி னன்று . 


50 . 


வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையுந் 
தெய்வத்துள் வைக்கப் படும் . 


27 D 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


VI . THE GOOD WIFE OR LIFE MATE 


51 . 


( M.A. 1 , 2 , 6 , 4 , 8 , 7 , 3 , 9 , 5 , 10 ) 
She is a good wife who keeps up the dignity of 
the household and lives according to the means 
of her husband . 


52 . 


53 . 


54 . 


55 . 


56 . 


If the wife lacks the power of domestic man 
agement , the household life will be shame or 
nothing, however dignified in other respects. 
What will the house lack if the wife be virtuous ? 
What will be there in case she be graceless . 
If a woman maintains here chastify firmly and 
beyond a doubt , what greater thing can there 
be in the world than a chaste woman ? 
It rains instantly at the word of the woman 
who , though she adores no god outside , adores 
her lord as she rises from her bed . 
She who guards herself , looks to her husband s 
comfort , and indefatigably preserves the name and 
fame of the family, deserves the name of woman . 
What avails guarding women shut up in the 
house ? Their honour is their most secure sentinel . 
If women who marry i.e. wives adore theii 
husbands , they will be much honoured in the 
world of the gods . 
If husbands have no praiseworthy wives at home , 
they can never have the lion - like , majestic , 
walk in the presence of their slanderers . 
They say that an excellent wife is a blessing to 
the house , and that her bearing good children 
is its precious ornament . 


57 . 


58 . 


59 . 


60 . 


55 


The relationship between husband and wife is not one of 
servility but of mutual respect and reverence . 


28 


திருக்குறள் 


6. வாழ்க்கைத் துணைநலம் 


( குறள் 1 , 2 , 6 , 4 , 8 , 7 , 3 , 9 , 5 , 10 ) 


51 . 


மனைத்தக்க மாண்புடைய ளாகித்தற் கொண்டான் 
வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை . 


52 . 


மனைமாட்சியில்லாள்க ணில்லாயின் வாழ்க்கை 
யெனைமாட்சித் தாயினு மில் . 


53 .. 


இல்லதெனில்லவள் மாண்பானா லுள்ளதெ 
னில்லவள் மாணாக் கடை . 


54 . 


பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னுந் 
திண்மையுண் டாகப் பெறின் . 


55 . 


தெய்வந் தொழாஅள் கொழுநற் றொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யு மழை . 


56 . 


தற்காத்துக் தற்கொண்டாற் பேணித் தகைசான்ற 
சொற்காத்துச் சோர்விலாள் பெண் . 


57 . 


சிறைகாக்குங் காப்பெவன் செய்யு மகளிர் 
நிறைகாக்குங் காப்பே தலை . 


58 . 


பெற்றாற் பெறிற்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் 
புத்தேளிர் வாழு முலகு . 


59 . 


புகழ்புரிந் தில்லிலோர்க் கில்லை யிகழ்வார்முன் 
ஏறுபோற் பீடு நடை . 


60 . 


மங்கல மென்ப மனைமாட்சி மற்றத 
னன்கல நன்மக்கட் பேறு . 


29 O 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


VII . THE BEGETTING OF CHILDREN 


61 . 


62 . 


63 . 


64 . 


65 . 


( M.A. 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 9 , 7 , 8 , 10 ) 
We know no blessing among our acquisitions 
other than begetting intelligent or docile children . 
If Virtuous children be begotten , no evil will approach 
even in the sevenfold birth , nor reproach . 
They say that their children are their treasures . 
Their fortunes accrue to them from their own 
good actions , with due regard to their parents . 
It is sweeter far than ambrosia , the food mixed 
up or mashed by the little fingers of their 
children s hands . 
It is a physical pleasure for parents to touch the 
body of their children ; It is sweet to their ears 
to hear them speak or babble . 
Those who have never heard the babblings or 
prattlings of their children will say that pipe 
and lute are sweet or produce dulcet sounds . 
What good the father can do to his son is to 
enable him to take the front rank in councils . 
To have their children praised to be more intel 
ligent or better educated than themselves is 
sweet to every human being in the great world . 
The mother who hears the world praising her 
son as a learned or perfect man feels greater 
joy then than what she felt when she begot him . 
What recompense the son can pay his father is 
the world s saying , what austere life his father 
must have lived to beget such a son . 


66 . 


67 . 


68 . 


69 . 


70 . 


Note : couplets 67,69 and 70 alone refer to sons separately while all 

the rest refer to children in general, sons and daughters alike 
and as a whole . This chapter denies no leaming to girls , whose 
sphere of activity is thier home and not the state council in 
which sons take part and win their lawels , Couplet 62 
probably refers more to the natural moreal excellence of girls 
at home as 61 refers to the learning of sons to be exhibited 
in public life . Both are no doubt entitled to the acquistion of 
learning and to the acquirementor endowment of moralworth 


30 


திருக்குறள் 


7. மக்கட் பேறு 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 9 , 7 , 8 , 10 ) 


61 . 


பெறுமவற்றுள் யாமறிவ தில்லை யறிவறிந்த 
மக்கட்பே றல்ல பிற . 


62 . 


எழுபிறப்புந் தீயவை தீண்டா பழிபிறங்காப் 
பண்புடை மக்கட் பெறின் . 


63 . 


தம்பொரு ளென்பதம் மக்க ளவர்பொரு 
டந்தம் வினையான் வரும் . 


64 . 


அமிழ்தினு மாற்ற வினிதேதம் மக்கள் 
சிறுகை யளாவிய கூழ் . 


65 . 


மக்கண்மெய் தீண்ட லுடற்கின்ப மற்றவர் 
சொற்கேட்ட லின்பஞ் செவிக்கு . 


66 . 


குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் 
மழலைச்சொற் கேளா தவர் . 


67 . 


தந்தை மகற்காற்று நன்றி யவையத்து 
முந்தி யிருப்பச் செயல் . 


68 . 


தம்மிற்றம் மக்க ளறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க் கெல்லா மினிது . 


69 . 


ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்குந் தன்மகனைச் 
சான்றோ னெனக்கேட்ட தாய் . 


70 . 


மகன்றந்தைக் காற்று முதவி யிவன்றந்தை 
யென்னோற்றான் கொல்லெனுஞ் சொல் . 


31 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


VIII , THE WEALTH OF LOVE 


( M.A. 10 , 5 , 6 , 8 , 7 , 9 , 1 , 2 , 3 , 4 ) 


71 . 


72 . 


73 . 


Is there any bolt to shut up love ? The lover s 
tiny eye - drops ( tears ) betray the love within 
and its sufferings . 
The loveless are selfish and have all to themselves : 
the loving ones sacrifice even the bones of their 
body for others . 
The connection between the dear soul and the 
body built of bone is the union of love with it . 
Love yields the wealth of fond desire which , in 
its turn , yields friendship of rare excellence . 
The excellence attained by the conjugal enjoyers 
on earth is said to be the result of their tranquil 
life in love . 


74 . 


75 . 


76 . 


77 . 


A few ignoramuses say that love helps virtue 
alone : they don t know that love cures evil 
passions too . 
As the scorching sun scalds the boneless 
creatures ( worms ) , so does the god of virtue 
scorch the loveless . 
Life lived at home without love at heart is like 
the dry tree shooting forth tender leaves on 
hard rocky soil . 


78 . 


79 . 


Of what avail are the external limbs of the human 
frame if men have no love within or at the 
centre as its internal organ ? 
The body sprung of love is soul s abode , Bodies 
without love are mere skeletons covered with skin . 


80 . 


72 


The loving ones are ultra - altruists 


32 


திருக்குறள் 


8. அன்புடைமை 


( குறள் 10 , 5 , 6 , 8 , 7 , 9 , 1 , 2 , 3 , 4 ) 


71 . 


அன்பிற்கு முண்டோ வடைக்குந்தா ழார்வலர் 
புன்கணீர் பூச றரும் . 


72 . 


அன்பிலா ரெல்லாந் தமக்குரிய ரன்புடையா 
ரென்பு முரியர் பிறர்க்கு . 


73 . 


அன்போ டியைந்த வழக்கென்ப வாருயிர்க் 
கென்போ டியைந்த தொடர்பு . 


74 . 


அன்பீனு மார்வ முடைமை யதுவீனு 
நண்பென்னு நாடாச் சிறப்பு . 


75 . 


அன்புற் றமர்ந்த வழக்கென்ப வையகத் 
தின்புற்றா ரெய்துஞ் சிறப்பு . 


76 . 


அறத்திற்கே யன்புசார் பென்ப வறியார் 
மறத்திற்கு மஃதே துணை . 


77 . 


என்பி லதனை வெயில்போலக் காயுமே 
யன்பி லதனை யறம் . 


78 . 


அன்பகத் தில்லா வுயிர்வாழ்க்கை வன்பாற்கண் 
வற்றன் மரந்தளிர்த் தற்று . 


79 . 


புறத்துறுப் பெல்லா மெவன்செய்யும் யாக்கை 
யகத்துறுப் பன்பி லவர்க்கு . 


80 . 


அன்பின் வழிய துயிர்நிலை யஃதிலார்க் 
கென்புதோல் போர்த்த வுடம்பு . 


33 . 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


IX . ENTERTAINING GUESTS 


81 . 


82 . 


83 . 


84 . 


85 . 


( M.A. 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 
To sit and cherish the life of the householder is 
all for the sake of liberally entertaining guests 
with kindly acts . 
For one to eat alone leaving guests in the cold 
outside is undesirable , even though the food he 
takes be ambrosia , which gives immortality . 
The life of him who welcomes and entertains 
guests everyday will never suffer want nor run 
to waste . 
The house of one who entertains guests with a 
cheerful face will be the habitat of Lady Fortune 
with a cheerful mind . 
The field of him who cherishes guests first and 
then eats the remnants himself - does it need 
seed - sowing ? 
He who tends the out - going guests and waits 
for treating the incoming guest is the welcome 
guest of the celestials . 
It is not possible to say what sort of thing is 
hospitality . Its worth is as the worth of the 
guests entertained . 
Those who do not entertain their guests or 
cherish hospitality will regret the loss of their 
stores despite their vigilant watch over them , 
and cry " we are quite forlorn . 
Poverty amidst plenty is the folly of inhospitality 
to guests . It is found in senseless mortals . 
The anicha flowers fades with smelling . The 
guest s face fades at the site of the wry face of 
the host . 


86 . 


87 . 


88 . 


89 . 


90 . 


85 


There will be bumper crops by the Grace of God with little 
or no effort, 
Cheerfulness , courtesy and kind words are the charac 
teristics of hosts . 


90 


34 


திருக்குறள் 


9. விருந்தோம்பல் 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


81 . 


இருந்தோம்பி யில்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 


82 . 


விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டற்பாற் றன்று . 


83 . 


வருவிருந்து வைகலு மோம்புவான் வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுத லின்று . 


84 . 


அகனமர்ந்து செய்யா ளுறையு முகனமர்ந்து 
நல்விருந் தோம்புவா னில் . 


85 . 


வித்து மிடல் வேண்டுங் கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சின் மிசைவான் புலம் . 


86 . 


செல்விருந் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பா 
னல்விருந்து வானத் தவர்க்கு . 


87 . 


இனைத்துணைத் தென்பதொன் றில்லை விருந்தின் 
றுணைத்துணை வேள்விப் பயன் . 


88 . 


பரிந்தோம்பிப் பற்றற்றே மென்பர் விருந்தோம்பி 
வேள்வி தலைப்படா தார் . 


89 . 


உடைமையு ளின்மை விருந்தோம்ப லோம்பா 
மடமை மடவார்க ணுண்டு . 


90 . 


மோப்பக் குழையு மனிச்ச முகந்திரிந்து 
நோக்கக் குழையும் விருந்து . 


350 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


X. SPES KING SWEET WORDS 


( M.A. 8 , 1 , 2 , 6 , 4 , 3 , 7, 5 , 9 , 10 ) 


91 . 


Sweet word is the word mixed with love of those 
who discern the truth without fraud . 


92 . 


93 . 


If one speaks sweet words with a smiling face , 
it is better than giving with a willing heart . 
To speak sweet words is charity if accompa 
nied by beaming face , loving eye , and sincere 
heart . 


94 . 


95 . 


Those that speak sweet and delightful words 
to all will never suffer from pinching poverty . 
" To one who is lowly and who speaks sweet 
words , it is an ornament . All else is other or 
in different . 
If one seeking good speaks sweet words , evil 
will wane and charity will wax . 
Fruitful and righteous words, words dissociated 
from unrighteousness , will induce deeds of 
charity and goodness . 


96 . 


97 . 


98 . 


Sweet words free from vulgarity will delight 
hearts here and in the world to come . 


99 . 


Why does he use harsh words who sees that 

sweet words afford pleasure ? 
100. To use bitter words while sweet words are 

ready to one s hand is to make choice of unripe 
to ripe fruits . 


All other ornaments are no ornaments at all . Ripe fruits 
are weet and unripe ones sour . The choice of the latter is 
a senseless act . 


36 


திருக்குறள் 


10. இனியவை கூறல் 


( குறள் 8 , 1 , 2 , 6 , 4 , 3 , 7 , 5 , 9 , 10 ) 


91 . 


இன்சொலா லீர மளைஇப் படிறிலவாஞ் 
செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் . 


92. அகனமர்ந் தீதலி னன்றே முகனமர்ந் 

தின்சொல னாகப் பெறின் . 


93 . 


முகத்தா னமர்ந்தினிது நோக்கி யகத்தானா 
மின்சொ லினதே யறம் . 


94 . 


துன்புறூஉந் துவ்வாமை யில்லாகும் யார்மாட்டு 
மின்புறூஉ மின்சொ லவர்க்கு . 


95 . 


பணிவுடைய னின் சொல னாத லொருவற் 
கணியல்ல மற்றுப் பிற . 


96 . 


அல்லவை தேய வறம்பெருகு நல்லவை 
நாடி . யினிய சொலின் . 


97 . 


நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று 
பண்பிற் றலைப்பிரியாச் சொல் . 


98 . 


சிறுமையு ணீங்கிய வின்சொல் மறுமையு 
மிம்மையு மின்பந் தரும் . 


99 . 


இன்சொ லினிதீன்றல் காண்பா னெவன்கொலோ 
வன்சொல் வழங்கு வது . 


100. இனிய வுளவாக வின்னாத கூறல் 

கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று . 


37 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XI . GRATITUDE : RECOGNITION OF GOOD ONE 


( M.A. 3 , 5 , 4 , 6 , 8 , 1 , 7 , 2 , 9 , 10 ) 


101. Both earth and heaven can hardly require the 

spontaneous help rendered altruistically. 
102. A good conferred in time , though small , is worth 

more than the earth . 


103. The help rendered without a thought of requital 

is greater than the Ocean if its merit be duly 
considered . 


104. Though the good done were small as millet seed , 

those who could appreciate it would deem it much 

higher than the tall and towering palmyra . 
105. Help has no measure of its own . Its worth is as 

much as the worth of the recipient . 
106. Forget not the friendship of the spotless great , 

forsake not the friendship of helpers in times of 

dire need or great distress , 
107. The friendship of those who wiped out one s 

sorrow will be remembered in all the seven 

worlds in the sevenfold birth . 
108. It is not good to forget the good done . It is good to 

forget the evil , harm , wrought and that instantly . 
109. Though murderously horrible injury be done , 

the grateful thought of a single beneficient act 

done erewhile will wipe it out . 
110. Those who have murdered good whatever it 

was may survive , but those that murder benefit 
conferred will never be immune . 


101 . 


Help rendered unslicited without any aid received 
before . 109. A friend in need is a friend indeed . 


38 


திருக்குறள் 


11. செய்ந்நன்றியறிதல் 


( குறள் 3 , 5 , 4 , 6 , 8 , 1 , 7 , 2 , 9 , 10 ) 


101 . 


செய்யாமற் செய்த வுதவிக்கு வையகமும் 
வானகமு மாற்ற லரிது . 


102. காலத்தி னாற்செய்த நன்றி சிறிதெனினும் 

ஞாலத்தின் மாணப் பெரிது . 


103. பயன்றூக்கார் செய்த வுதவி நயன்றூக்கி 

னன்மை கடலிற் பெரிது . 


104. தினைத்துணை நன்றி செயினும் பனைத்துணையாக் 

கொள்வர் பயன்றெரி வார் . 


105. உதவி வரைத்தன் றுதவி யுதவி 

செயப்பட்டார் சால்பின் வரைத்து . 


106. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க 

துன்பத்துட் டுப்பாயார் நட்பு 


107 . 


எழுமை யெழுபிறப்பு முள்ளுவர் தங்கண் 
விழுமந் துடைத்தவர் நட்பு . 


108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல 

தன்றே மறப்பது நன்று 


109. கொன்றன்ன வின்னா செயினு மவர் செய்த 

வொன்றுநன் றுள்ளக் கெடும் . 


110 . 


எந்நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு . 


39 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XII . JUSTICE : IMPARTIALITY 


( M.A. 3 , 10 , 7 , 9 , 5 , 8 , 6 , 1 , 2 , 


4 ) 


111. To be just or impartial is good , if the act be not 

swayed by any partiality or difference between 
man and man . 


112. The wealth of the inan of integrity will suffer 

not loss : it will exalt his posterity. 
113. Though it yields only good , abandon on the 

very day the wealth ill - gotten by partiality. 
114. It will be seen from their respective posterity 

if the fortune - makers have been upright or 

dishonest . 
115. Adversity and prosperity attend on all . To be 

upright or impartial in mind marks out sages 

as their precious jewel . 
116. If one s heart swerves from the upright path 

and does wrong , let it discern , I go to ruin . 
117. The world will not look upon him as poor who 

keeps to the middle course and holds fast to 

good actions , though he occupies a low position , 
118. It is the shining badge of Sages not to lean to 

one side but to keep to the middle like the 

balance rod that holds the scales even . 
119 . If the heart does not lean to one side outright , 

Justice or Integrity will have no word to say. 
120. To one who trades , it will be good trade if he takes 

good care of others goods as he does for his own . 


120 . 


The Simile of the balance is 118 probably suggested the 
only reference in the poem to the art the tradesman . 


40 


திருக்குறள் 


12. நடுவு நிலைமை 


( குறள் 3 , 10 , 7 , 9 , 5 , 8 , 6 , 1 , 2 , 4 ) 


111 . 


தகுதி யெனவொன்று நன்றே பகுதியாற் 
பாற்பட் டொழுகப் பெறின் . 


112 . 


செப்ப முடையவ னாக்கஞ் சிதைவின்றி 
யெச்சத்திற் கேமாப் புடைத்து . 


113. நன்றே தரினு நடுவிகந்தா மாக்கத்தை 

யன்றே யொழிய விடல் . 


114. தக்கார் தகவில ரென்ப தவரவ 

ரெச்சத்தாற் காணப் படும் . 


115 . 


கேடும் பெருக்கமு மில்லல்ல நெஞ்சத்துக் 
கோடாமை சான்றோர்க் கணி . 


116 . 


கெடுவல்யா னென்ப தறிகதன் னெஞ்ச 
நடுவொரீஇ யல்ல செயின் . 


117 . 


கெடுவாக வையா துலக நடுவாக 
நன்றிக்கட் டங்கியான் றாழ்வு . 


118 . 


சமன் செய்து சீர்தூக்குங் கோல்போ லமைந்தொருபாற் 
கோடாமை சான்றோர்க் கணி . 


119 . 


சொற்கோட்ட மில்லது செப்ப மொருதலையா 
வுட்கோட்ட மின்மை பெறின் . 


120 . 


வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் 
பிறவுந் தமபோற் செயின் . 


41 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XIII . THE WEALTH OF SELF CONTROL 


( M.A. 10 , 1 , 2 , 4 , 8 , 3 , 5 , 7 , 6 , 9 ) 


121. Self - control leads to the society of the immortals , 

Non - control of it leads to abysmal darkness . 


122. Guards self - control as wealth . There is no gain 

greater than that to hurnan life . 


123. If a man exercises self- control in good ways , 

knowing that it is wisdom , it ( the wise of self 

control ) will lead to glory. 
124. The proud appearance of the man of self - conquest , 

inflexible in his attitude , is greater , and grander 

than that of the mountain . 
125. Humility is good to all . Among them it is splendid 

wealth to the wealthy . 


126. If a man can , like the tortoise , control his five 

senses in one life , it will be a blessing to him 
through the seven worlds . 


127. Let men govern their tongue . If they fail to control 

it , their words will lose their weight , and sorrow 

and grief will overwhelm them . 
128. If an evil word produce a single good effect , it will 

come to naught and breed evil . 
129. The wound caused by burning will heal in course 

of time . The tongue s caustic reproach will 

never heal. 
130. The God of Virtue will come across the path 

and bide the time of the man who guards his 
wrath and learns and is able to subdue self . 


126 . 


The seven worlds and the sevenfold birth are used to 
denote the extent of space and time respectively . The 
transmigration of souls was believed inthe hoary past . 


42 


திருக்குறள் 


13. அடக்கமுடைமை 


( குறள் 10 , 1 , 2 , 4 , 8 , 3 , 5 , 7 , 6 , 9 ) 


121 . 


அடக்க மமரரு ளுய்க்கு மடங்காமை 
யாரிரு ளுய்த்து விடும் . 


122 . 


காக்க பொருளா வடக்கத்தை யாக்க 
மதனினுங் கில்லை யுயிர்க்கு . 


123. செறிவறிந்து சீர்மை பயக்கு மறிவறிந் 

தாற்றி னடங்கப் பெறின் . 


124. நிலையிற் றிரியா தடங்கியான் றோற்ற 

மலையினு மாணப் பெரிது . 


125. எல்லார்க்கு நன்றாம் பணித லவருள்ளுஞ் 

செல்வர்க்கே செல்வந் தகைத்து . 


126 . 


ஒருமையு ளாமைபோ லைந்தடக்க லாற்றி 
னெழுமையு மேமாப் புடைத்து . 


127 . 


யாகாவா ராயினு நாகாக்க காவாக்கால் 
சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு . 


128. ஒன்றானுந் தீச்சொற் பொருட்பய னுண்டாயி 

னன்றாகா தாகி விடும் . 


129. தீயினாற் சுட்ட புணுள்ளாறு மாறாதே 

நாவினாற் சுட்ட வடு . 


130. கதங்காத்துக் கற்றடங்க லாற்றுவான் செவ்வி 

யறம் பார்க்கு மாற்றி னுழைந்து . 


43 ப 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XIV . THE WEALTH OF DEMEANOUR 


( M.A. 10 , 1 , 5 , 3 , 6 , 4 , 7 , 8 , 9 , 2 ) 
131. As good conduct or demeanour makes excellence , 

it ought to be preserved more carefully than life . 
132. Let one take pains and cherish and guard 

decorous demeanour . It is sole aid to him even 
though he learns it by making research and 

practising self - control . 
133. Nobility is wealth of demeanour and lack of it 

will indicate base birth . 
134. Though forgotten , the sacred text once conned 

may be re - learnt . The scholar will lose his worth 

and nobility if he lacks good demeanour . 
135. As the envious man is benefit of opulence , so the 

man of no demeanour is devoid of greatness . 
136. The strong - souled will bate not jot of good 

demeanour, knowing that any lack in it will 

entail the greatest disgrace . 
137. Men of good demeanour will attain dignity as 

those who are lacking in it will be open to severe 

censure . 
138. Good demeanour will be the seed of good , but 

evil demeanour will cause eternal distress . 
139. It is not possible for men of good demeanour to 

utter evil words even by way of slip . 
140. Senseless are they who , though learned in 

many things , have not learned to move in close 
harmony with the world . 


131 . 


134 . 


Conventional behaviour is signified by decorum 
Astronomers were held in reverence by the Tamils . Read 
Manda for parpan -- (Parithi ), birth as man . 
The smart men of the times advocating reforms will do 
well to lay this to heart . 


140 . 


0 44 


திருக்குறள் 


14. ஒழுக்கமுடைமை 


( குறள் 10 , 1 , 5 , 3 , 6 , 4 , 7 , 8 , 9 , 2 ) 


131. ஒழுக்கம் விழுப்பந் தரலா னொழுக்க 

முயிரினு மோம்பப் படும் . 


132. பரிந்தோம்பிக் காக்க வொழுக்கந் தெரிந்தோம்பித் 

தேரினு மஃதே துணை . 


133 . 


ஒழுக்க முடைமை குடிமை யிழுக்க 
மிழிந்த பிறப்பாய் விடும் . 


134. மறப்பினு மோத்துக் கொளலாகும் பார்ப்பான் 

பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் . 


135. அழுக்கா றுடையான்க ணாக்கம்போன் றில்லை 

யொழுக்க மிலான்க ணுயர்வு . 


136. ஒழுக்கத்தி னொல்கா ருரவோ ரிழுக்கத்தி 

னேதம் படுபாக் கறிந்து . 


137. ஒழுக்கத்தி னெய்துவர் மேன்மை யிழுக்கத்தி 

னெய்துவ ரெய்தாப் பழி . 


138. நன்றிக்கு வித்தாகு நல்லொழுக்கம் தீயொழுக்க 

மென்று மிடும்பை தரும் . 


139. ஒழுக்க முடையவர்க் கொல்லாவே தீய 

வழுக்கியும் வாயாற் சொலல் . 


140. உலகத்தோ டொட்ட வொழுகல் பலகற்றுங் 

கல்லா ரறிவிலா தார் . 


45 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XV . NOT LUSTING FOR ADULTERY 


( M.A. 2 , 3 , 5 , 4 , 6 , 7 , 1 , 8 , 9 , 10 ) 
141. The folly of lusting for another s wife cannot be 

found in the world among those who are 
well - versed in sciences of virtue and wealth . 


142. Among those that transgress virtue , among the 

sinners , none are more foolish than adulterous 

hunters after other man s wives . 
143. Those that live doing evil to the indubitably 

virtuous are none other than the living dead . 
144. They who seek a neighbour s wife without the 

least reflection about it , whatever their status 

be , gain nothing by it . 
145. The adulterer who things it a trifling matter to 

trespass into another s home will entail undying, 

ever - lasting infamy. 
146. Enmity, sin , fear and infamy - these four will never 

leave the lusty adulterer . 
147. He who does not covet the chaste wife of another 

man will be a virtuous housefolder . 
148. The great inanliness of not seeing another s 

wife with a lusty eye is ont only a virtue to sages 

but exemplary conduct . 
149. If it be asked who are entitled to all good things , 

they are those that touch not the chaste wife of 

another in this boisterous sea - girt world . 
150. Though a man does evil , trespassing on the 

bounds of virtue , it is good not to lust after the 
womanliness of another s chaste sweetheart . 


144 . 


The millet seed stands for a trifle . The wife as the 
property of her husband is sacrosanct and inviolable . 


0 46 


திருக்குறள் 


15. பிறனில் விழையாமை 


( குறள் 2 , 3 , 5 , 4 , 6 , 7 , 1 , 8 , 9 , 10 ) 


141 , 


பிறன் பொருளாட் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத் 
தறம்பொருள் கண்டார்க ணில் . 


12. அறன்கடை நின்றாரு ளெல்லாம் பிறன்கடை 

நின்றாரிற் பேதையா ரில் . 


143. விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரிற் 

றீமை புரிந்தொழுகு வார் . 


எனைத்துனைய ராயினு மென்னாந் தினைத்துணையுந் 
தேரான் பிறனில் புகல் . 


145. எளிதென வில்லிறப்பா னெய்துமெஞ் ஞான்றும் 

விளியாது நிற்கும் பழி . 


146 . 


பகைபாவமச்சம் பழியென நான்கு 
மிகவாவா மில்லிறப்பான் கண் . 


[ 47 , அறனியலா னில்வாழ்வா னென்பான் பிறனியலாள் 

பெண்மை நயவா தவன் . 


148 . 


பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க் 
கறனொன்றோ வான்ற வொழுக்கு . 


149 , நலக்குரியார்யாரெவி னாமநீர் வைப்பிற் 

பிறற்குரியா டோடோயா தார். 


150 . 


அறன் வரைய னல்ல செயினும் பிறன்வரையாள் 
பெண்மை நயவாமை நன்று . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XVI . THE WEALTH OF PATIENT ENDURANCE 


( M.A. 4 , 1 , 6 , 3 , 7 , 8 , 2 , 5 , 10 , 9 ) 


151. Like the earth that bears the delvers , to put up 

with one s scorners is best . 
152. To forbear one s excess is always good , to forget 

them is even better . 
153. The worst exigence is inhospitality to guests . 

The greatest might is forbearance of fools . 
154. If it be desired that the highest respect should 

be kept up , cherish endurance and behave 
well . 


155. The great will not in the least esteem the revenge 

ful , but will treasure up their hearts the patient 

and persevering, like precious gold . 
156. The revengeful can bave transient or ephemeral 

pleasure ; the patient are praised for ever , as 

long as the world lasts . 
157. Though others do us no good , it is good that we 

fell keenly for their ill - deed and do no vicious 
action in return . 


158. Let us overcome by our righteousness those who 

have in their pride done us great injustice . 
159. Those who bear up the painful words ( abuses ) 

of transgressers are purer and nobler than 
ascetics . 


160. The great do penance by fasting , taking no food . 

They are only next in rant to those who endure 
the bitter words of other men . 


To err is hurnan , to forgive divine. Forgive and forget, the 
rarer action is in virtue than in vengeance Shakespeare . 


48 


திருக்குறள் 


16. பொறையுடைமை 


( குறள் 4 , 1 , 6 , 3 , 7 , 8 , 2 , 5 , 10 , 9 ) 


151. அகழ்வாரைத் தாங்கு நிலம்போலத் தம்மை 

யிகழ்வார்ப் பொறுத்த றலை . 


152. பொறுத்த லிறப்பினை யென்று மதனை 

மறத்த லதனினு நன்று . 


153. இன்மையு ளின்மை விருந்தொரால் வன்மையுள் 

வன்மை மடவார்ப் பொறை . 


154. நிறையுடைமை நீங்காமை வேண்டிற் பொறையுடைமை 

போற்றி யொழுகப் படும் . 


155 . 


ஒறுத்தாரை யொன்றாக வையாரே வைப்பர் 
பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து . 


156. ஒறுத்தார்க் கொருநாளை யின்பம் பொறுத்தார்க்குப் 

பொன்றுந் துணையும் புகழ் . 


157. திறனல்ல தற்பிறர் செய்யினு நோநொந் 

தறனல்ல செய்யாமை நன்று . 


158. மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாந்தந் 

தகுதியான் வென்று விடல் , 


159. துறந்தாரிற் றூய்மை யுடைய ரிறந்தார்வா 

யின்னாச்சொ னோற்கிற் பவர் . 


160. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லு 

மின்னாச்சொ னோற்பாரிற் பின் . 


49 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XVII . NOT ENVYING 


( M.A. 1 , 2 , 6 , 3 , 10 , 7 , 8 , 9 , 4 , 


5 ) 


161. Accept as decorum one s nature of unenvying 

at heart . 


162. If one can free himself from envying anybody in 

the world , it will be the best gift beyond compare . 


163. He who desires neither virtue nor wealth is 

verily the man who does not covet the wealth of 
other men . 


164. The wise do no unworthy acts through envy as 

they know that it will tempt men to do evil actions 

and bring on them disgrace . 
165. Envy itself is enough for the ruin of the envious 

though forman fail to wreck it in ambush . 
166. The family of him who envies gifts to others 

will certainly go to pot with neither food to eat 

nor clothing to wear . 
167. The goddess of fortune will point to misfortune 

hion who is envious by showing like envy to him . 
168. Envy called a sinner, slays good fortune and 

hurls the soul down to the hell of fire . 
169. The prosperity or success of the envious - hearted 

and the failure or adversity of the good - hearted 

will make men think and reflect . 
170. There is none prosperous through envy , and 

none free from envy ever bereft of good fortune . 


166 , 
168 , 


Embodied by kamban in his Ramayana . 
My heart laments that virtue cannot live out of the teeth 
of emulation ( envy ). - Julius caesar 


50 


திருக்குறள் 


17. அழுக்காறாமை 


( குறள் 1 , 2 , 6 , 3 , 10 , 7 , 8 , 9 , 4 , 5 ) 


161 . 


ஒழுக்காறாக் கொள்க வொருவன்றன் னெஞ்சத் 
தழுக்கா றிலாத வியல்பு . 


162. விழுப்பேற்றி னஃதொப்ப தில்லையார் மாட்டு 

மழுக்காற்றி னன்மை பெறின் . 


163. அறனாக்கம் வேண்டாதா னென்பான் பிறனாக்கம் 

பேணா தழுக்கறுப் பான் . 


164. அழுக்காற்றி னல்லவை செய்யா ரிழுக்காற்றி 

னேதம் படுபாக் கறிந்து . 


165. அழுக்கா றுடையார்க் கதுசாலு மொன்னார் 

வழுக்கியுங் கேடீன் பது . 


166. கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்ற முடுப்பதூஉ 

முண்பதூஉ மின்றிக் கெடும் . 


167. அவ்வித் தழுக்கா றுடையானைச் செய்யவ 

டவ்வையைக் காட்டி விடும் 


168 . 


அழுக்கா றெனவொரு பாவி திருச்செற்றுத் 
தீயுழி யுய்த்து விடும் . 


அவ்விய நெஞ்சத்தா னாக்கமுஞ் செவ்வியான் 
கேடும் நினைக்கப் படும் . 


170. அழுக்கற் றகன்றாரு மில்லையஃ தில்லார் 

பெருக்கத்திற் றீர்ந்தாரு மில் . 


51 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XVIII . NOT TO BE GREEDY 


( M.A. 7 , 5 , 4 , 3 , 2 , 6 , 1 , 9 , 10 , 8 ) 


171. If the well - gotten wealth be coveted without 

justice , it will ruin the home and also lead to evil. 
172. Those who feel ashamed of partiality will not 

do an unjust thing out of greed immense gain . 
173. Those who desire other , heavenly or lasting joys 

will do nothing not virtuous out of excessive 

desire for earthly or transient pleasures . 
174. Those who have overcome the senses and have 

had pure ( not impure ) vision will not be greedy 

out of exigence . 
175. Of what avail will minute , extended ( extensive ) 

learning be it hateful things be done to all out 

of greed . 
176. He who , out of greed for grace , stood firm in the 

righteous path will go to ruin if he hankers after 

Opulence and devises evil plans forgetting it . 
177. Desire not success out of greed . When it matures , 

it seldom brings good . 
178. If the cause for non - diminution wealth be 

sought, it will be found in not being greedy for 

others well - begotten wealth . 
179. The goddess of fortune will embrace the man 

who she knows full well has known the strength 

of virtue . 
180. Thoughtless greed will bring on extinction . The 

pride of non - desire will bring about Victory. 


Can wealth give happiness ? - young . His best riches ig 
norance of wealth . - Goldsmith Measure is medicine 


0 52 


திருக்குறள் 


18. வெஃகாமை 


( குறள் 7 , 5 , 4 , 3 , 2 , 6 , 1 , 9 , 10 , 8 ) 


171. நடுவின்றி நன்பொருள் வெஃகிற் குடிபொன்றிக் 

குற்றமு மாங்கே தரும் . 


172. படுபயன் வெஃகிப் பழிப்படுவ செய்யார் 

நடுவன்மை நாணு பவர் . 


173. சிற்றின்பம் வெஃகி யறனல்ல செய்யாரே 

மற்றின்பம் வேண்டு பவர் . 


174. இலமென்று வெஃகுதல் செய்யார் புலம் வென்ற 

புன்மையில் காட்சி யவர் . 


175. அஃகி யகன்ற வறிவென்னாம் யார்மாட்டும் 

வெஃகி வெறிய செயின் . 


176. அருள்வெஃகி யாற்றின்க ணின்றான் பொருள்வெஃகிப் 

பொல்லாத சூழக் கெடும் . 


177. வேண்டற்க வெஃகியா மாக்கம் வினைவயின் 

மாண்டற் கரிதாம் பயன் . 


178 . 


அஃகாமை செல்வத்திற் கியாதெனின் வெஃகாமை 
வேண்டும் பிறன்கைப் பொருள் . 


179. அறனறிந்து வெஃகா வறிவுடையார்ச் சேருந் 

திறனறிந் தாங்கே திரு . 


180. இறலீனு மெண்ணாது வெஃகின் விறலீனும் 

வேண்டாமை யென்னுஞ் செருக்கு . 


53 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XIX . NON - ASPERSION 


( M.A. 3 , 5 , 2 , 1 , 4 , 9 , 6 , 7 , 8 , 10 ) 


181. Though one speaks no words of virtue and does 

only ill -deeds, to say that he does not backbite 

is very pleasing . 
182. To do evil , making default of virtues , is not worse 

than aspersing with a feigned smile . 
183. Better than making a living by slandering is 

death which affords the wealth ensured by 

Virtue . 
184. Though you speak unkind words in harsh tones 

in one s presence , don t utter in his absence 

words , the effect of which you do not anticipate . 
185. It will be seen from base backbiting that one 

does not possess a virtuous heart though his 

tongue blabs virtue . 
186. The world will tell the worst sins of him who 

slanders others behind their backs . 
187. Those who know not well how to say pleasing 

words and be friendly , will sever friends by 

sowing discord . 
188. What will they not do with strangers , who by 

nature will speak out the faults of their most 

intimate friends ? 
189. I believe the world will bear, out of charity, the load 

of him that casts aspersions behind the back , tak 

ing care to do so in the absence of the slandered . 
190. If each person scans his own faults as he does 

his neighbour s , can any evil befall a liging man 
or undying soul ? 


182 


One may smile and smile and be a villian . 
Self -scrutiny habituates the avoidance of aspersion . 


190 


0 54 


திருக்குறள் 


19. புறங்கூறாமை 


( குறள் 3 , 5 , 2 , 1 , 4 , 9 , 6 , 7 , 8 , 10 ) 


181 . 


அறங்கூறா னல்ல செயினு மொருவன் 
புறங்கூறா னென்ற லினிது . 


182 . 


அறனழீஇ யல்லவை செய்தலிற் றீதே 
புறனழீஇப் பொய்த்து நகை . 


183. புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலிற் சாத 

லறங்கூறு மாக்கந் தரும் . 


184 . 


கண்ணின்று கண்ணறச் சொல்லினுஞ் சொல்லற்க 
முன்னின்று பின்னோக்காச் சொல் . 


185. அறஞ்சொல்லு நெஞ்சத்தா னன்மை புறஞ்சொல்லும் 

புன்மையாற் காணப் படும் . 


186. பிறன்பழி கூறுவான் றன்பழி யுள்ளுந் 

திறன்றெரிந்து கூறப் படும் . 


187. பகச்சொல்லிக் கேளிர்ப் பிரிப்பர் நகச்சொல்லி 

நட்பாட றேற்றா தவர் . 


188 . 


துன்னியர் குற்றமுந் தூற்று மரபினா 
ரென்னைகொ லேதிலார் மாட்டு . 


189. அறனோக்கி யாற்றுங்கொல் வையம் புறனோக்கிப் 

புன்சொ லுரைப்பான் பொறை . 


190. ஏதிலார் குற்றம்போற் றங்குற்றங் காண்கிற்பிற் 

றீதுண்டோ மன்னு முயிர்க்கு . 


550 


o எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XX . NOT TO TALK IDLY 


( M.A. 6 , 2 , 3 , 4 , 5 , 7 , 10 , 8 , 9 , 1 ) 


191. All will despise the man who talks idly , kindling 

the wrath of many. 


192. To talk idly ( speak profitless words) in the presence 

of nany is worse than doing ungracious acts to 
friends . 


193. Profitless braggadochio proclaims an idle talker . 


194. Senseless sordid talk to the throng will delight 

none and divorce them from good deeds . 
195. If men of worth utter vain words , fame and 

greatness will depart form them . 
196. Call him not son but chaff among men , one who 

indulges in or is fond of idle talk . 


197. You may speak vain words if you please . But it 

is good that sages do not have silly or idle talk . 
198. Wise men who wiegh thier words will not speak 

words that are not pregnant with wisdom . 
199. Men of clear ,. unbewildered vision will not 

speak vain words even in self - forgetfulness . 
200. If you will speak , speak profitable words . In 

case you speak at all , never speak vain or idle 
words . 


198 


200 


Give everyman thine ear, but few they voice 
Word are wisemen s counters , but they are the money of 
fools ? ( Hobbes ) 
Words are like leaves , and where they most abound 
much fruit of sense beneath is rarely found ( Pope ) 
" Full of sound and fury, signifying nothing " ( Shakespeare ) 


56 


திருக்குறள் 


20. பயனில சொல்லாமை 


( குறள் 6 , 2 , 3 , 4 , 5 , 7 , 10 , 8 , 9 , 


1 } 


191 . 


பல்லார் முனியப் பயனில சொல்லுவா 
னெல்லாரு மெள்ளப் படும் . 


192. பயனில பல்லார்முற் சொல்ல னயனில் 

நட்டார்கட் செய்தலிற் றீது . 


193. நயனில னென்பது சொல்லும் பயனில 

பாரித் துரைக்கு முரை . 


194. நயன்சாரா நன்மையி னீக்கும் பயன்சாராப் 

பண்பில்சொற் பல்லா ரகத்து . 


195 . 


சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில 
நீர்மை யுடையார் சொலின் . 


196. பயனில்சொற் பாராட்டு வானை மகனெனல் 

மக்கட் பதடி யெனல் . 


197. நயனில சொல்லினுஞ் சொல்லுக சான்றோர் 

பயனில சொல்லாமை நன்று . 


198. அரும்பய னாயு மறிவினார் சொல்லார் 

பெரும்பய னில்லாத சொல் . 


199. பொருடீர்ந்த பொச்சாந்துஞ் சொல்லார் மருடீர்ந்த 

மாசறு காட்சி யவர் . 


200 , சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க 

சொல்லிற் பயனிலாச் சொல் . 


57 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXI . DREAD OF EVIL DEEDS 


( M.A. 8 , 7 , 10 , 4 , 5 , 6 , 2 , 3 , 1 , 9 ) 


201. The sinful will not dread , the great will dread 

the wanton pride of sinful action . 


202. As evils grow evils , they are dreaded even more 

than fire . 
203. They say that it is super - wisdom not to retaliate 

evil to those who make us suffer . 


204. Don t do evil to any person even unconsciously . 

If you do it , the god of virtue will take revnege 
on the evil - doer . 


205. Don t do evil on the score of poverty. If you do it 

for that reason , your evil deed will make you 


poorer still . 


206. Don t do to others what may be called evil 

deeds if you wish that sins do not afflict you . 
207. Those who have incurred any other enmity may 

escape , but the enmity of evil done will hotly 

pursue and undo the doers . 
208. The ruin of evil - doers will closely pursue their 

sinful actions thier own shadow does their 

steps . 
209. If you hold yourself dear, don t approach anything 

that may be called evil . 


210. He will be a man devoid of ill - deeds if he does 

not do evil to others in an out of the way manner . 


202 . 


Yagas , sacred sacrifices of animals , may yield good , but 
evil deeds are like destructive fires. 


58 


திருக்குறள் 


21. தீவினையச்சம் 


( குறள் 8 , 7 , 10 , 4 , 5 , 6 , 2 , 3 , 1 , 9 ) 


தீவினையா ரஞ்சார் விழுமியா ரஞ்சுவர் 
தீவினை யென்னுஞ் செருக்கு . 


202. தீயவை தீய பயத்தலாற் றீயவை 

தீயினு மஞ்சப் படும் . 


203 , அறிவினு ளெல்லாந் தலையென்ப தீய 

செறுவார்க்குஞ் செய்யா விடல் 


204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழி 

னறஞ்சூழுஞ் சூழ்ந்தவன் கேடு . 


205. இலனென்று தீயவை செய்யற்க செய்யி 

னிலனாகு மற்றும் பெயர்த்து . 


206. தீப்பால தான்பிறர்கட் செய்யற்க நோய்ப்பால 

தன்னை யடல்வேண்டா தான் 


207. எனைப்பகை யுற்றாரு முய்வர் வினைப்பகை 

வீயாது பின்சென் றடும் . 


208. தீயவை செய்தார் கெடுத னிழறன்னை 

வீயா தடியுறைந் தற்று . 


209. தன்னைத்தான் காதல னாயி னெனைத்தொன்றுந் 

துன்னற்க தீவினைப் பால் . 


210. அருங்கேட னென்ப தறிக மருங்கோடித் 

தீவினை செய்யா னெனின் . 


590 


. எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXII . KNOWLEDGE OF OBLIGATION 


( M.A. 2 , 1 , 10 , 9 , 6 , 7 , 8 , 3 , 4 , 5 ) 


211. No recompense does duty demand . How does 

the world oblige rain ? 
212. All the wealth acquired by physical labour is 

for the sake of obliging the great . 
213. No good better than obligation to others can be 

won in heaven ( the world of gods ) and here on 

earth . 
214. He lives who knows what is acceptable to others 

The rest will be ranked with the dead . 
215. The wealth of the wise man who desires to do 

good to the world is as the full reservoir to the 

village as a whole . 
216. If wealth goes to an obliging man , it will do 

good to all lke the fruit -bearing tree in the heart 

( middle ) of the village . 
217. If the liberal - minded man has an accession of 

wealth , hiw wealth will serve all humanity as 
the tree with its bark , leaf , flower , fruit etc. 

that fails not to cure with its healing balm . 
218. Those who have by nature a due sense of duty 

will not fail to oblige even though they be in 
want . 


219. If the benefactor becomes poor, his poverty is 

due to his paucity of beneficence . 
220. If obligation will entail loss to any man , it is fit 

that he sells himself and fulfils his duty . 


220 


Compare noblesse oblige 


0 60 


திருக்குறள் 


22. ஒப்புரவறிதல் 


( குறள் 2 , 1 , 10 , 9 , 6 , 7 , 8 , 3 , 4 , 5 ) 


211 . 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட் 
டென்னாற்றுங் கொல்லோ வுலகு . 


212. தாளாற்றித் தந்த பொருளெல்லாந் தக்கார்க்கு 

வேளாண்மை செய்தற் பொருட்டு . 


213. புத்தே ளுலகத்து மீண்டும் பெறலரிதே 

யொப்புரவி னல்ல பிற . 


214. ஒத்த தறிவா னுயிர்வாழ்வான் மற்றையான் 

செத்தாருள் வைக்கப் படும் . 


215 . 


ஊருணி நீர்நிறைந் தற்றே யுலகவாம் 
பேரறி வாளன் றிரு . 


216 . 


பயன்மர முள்ளூர்ப் பழுத்தற்றாற் செல்வ 
நயனுடை யான்கட் படின் . 


217 , மருந்தாகித் தப்பா மரத்தற்றாற் செல்வம் 

பெருந்தகை யான்கட் படின் . 


218. 


இடனில் பருவத்து மொப்புரவிற் கொல்கார் 
கடனறி காட்சி யவர் . 


219. நயனுடையா னல்கூர்ந்தா னாதல் செயும்நீர 

செய்யா தமைகலா வாறு . 


220. ஒப்புரவி னால்வருங் கேடெனினஃதொருவன் 

விற்றுக்கோட் டக்க துடைத்து . 


610 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XXIII . GIVING 


( M.A. 2 , 1 , 3 , 4 , 10 , 9 , 8 , 6 , 7 , 5 ) 


221. To give to the needy is real gift . The rest partakes 

of the nature of looking for return or equital. 
222. To receive gift or to beg is bad , though the path 

pursued be good . To give is ever good , though 
there be no promise of heaven . 


223. To give without pleading dire penury becomes 

a man of noble birth . 


224. Till the suppliant s face is seen to be cheerful, 

mere commiseration without giving is no good . 
225. To bear hunger is a devotee s merit . To appease 

that hunger is higher in merit . 
226. To relieve the wasting hunger of the needy or 

destitute is for the earner of wealth the proper 

place to lay by . 
227. The dire disease of hunger will scarcely touch him 

who habitually shares his meal with the hungry. 
228. Hard- hearted men are they who hoard but to 

lose . Probably they know not the pleasure of 

cheerful giving . 
229. It is certainly worse or more painful than begging 

if they who , to replenish the store , eat their own 

themselves, alone without giving to others . 
230. Nothing is more painful than dying. Even dying is 

sweet for a man if he cannot afford at all to give. 


222 


Ordinarily beneficence aims at moksha. 
Fine words butter no parsnips . 


224 


62 


திருக்குறள் 


23. ஈகை 


( குறள் 2 , 1 , 3 , 4 , 10 , 9 , 8 , 6 , 7 , 5 ) 


221. வறியார்க்கொன் றீவதே யீகைமற் றெல்லாம் 

குறியெதிர்ப்பை நீர துடைத்து . 


222. நல்லா றெனினுங் கொளறீது மேலுலக 

மில்லெனினு மீதலே நன்று . 


23. இலனென்னு மெவ்வ முரையாமை யீதல் 

குலனுடையான் கண்ணே யுள . 


224. இன்னா திரக்கப் படுத லிரந்தவ 

ரின்முகங் காணு மளவு . 


225. ஆற்றுவா ராற்றல் பசியாற்ற லப்பசியை 

மாற்றுவா ராற்றலின் பின் . 


226. அற்றா ரழிபசி தீர்த்த லஃதொருவன் 

பெற்றான் பொருள்வைப் புழி . 


227. பாத்தூண் மரீஇ யவனைப் பசியென்னுந் 

தீப்பிணி தீண்ட லரிது . 


228. ஈத்துவக்கு மின்ப மறியார்கொ றாமுடைமை 

வைத்திழக்கும் வன்க ணவர் . 


229. இரத்தலி னின்னாது மன்ற நிரப்பிய 

தாமே தமிய ருணல் , 


230. சாதலி னின்னாத தில்லை யினிததூஉ 

மீத லியையாக் கடை . 


63 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXIV. PRAISE OR LAUDATION 


9 ) 


( M.A. 2 , 3 , 4 , 5 , 10 , 1 , 6 , 8 , 
231. Giving is laudable living . Without it life has no 

real gain . 
232. The words of all who speak are in praise of those 

that give to those that ask . 
233. Nothing stands undying in the world but high 

fame incomparable . 
234. If one attains wide renown , as wide as the earth, 

the heaven of the supemals will not extol wisemen . 
235. Evil often accrues in the guise of good , undying 

fame rarely accrues to any but the wise . 
236. If you appear at all in the world , do so with fame , 

They who make no fame had better disappear 

from than appear in it . 
237. Why blame the despisers when you don t feel the 

blame of having made no fame ? 
238. , If you don t bear the child of Fame, the whole world 

will reproach you ( it will be a reporach to all the 

world) . 
239. The earth bearing the burden of the body that 

makes no fame will be baren of goodly luscious 

fruits . 
240. Men who live without blame are those that really 

live and men who pass their days in infamy 
don t live at all . 


233 , 235 The Puest treasure mortal times afford . 

Is spotless reputation ; that, away, 
Men are but glided -loam or painted clay : - (Shakespeare ) 
Good name, in men and woman , dear my lord , Is the im 
mediate jewel of their souls ( ibid ) . 
Fame, conceived by scholars , brings forth poverty , and 
brings on death . 
Fame is the spur that the clear spirit doth raise . 
( That last infirmity of noble mind ) 
To scorn delights and live laborious days - (Milton ) 


64 


திருக்குறள் 


24. புகழ் 


( குறள் 2 , 3 , 4 , 5 , 10 , 1 , 6 , 8 , 9 ) 


231. ஈத லிசைபட வாழ்த லதுவல்ல 

தூதிய மில்லை யுயிர்க்கு 


232. உரைப்பா ருரைப்பவை யெல்லா மிரப்பார்க்கொன் 

றீவார்மே னிற்கும் புகழ் . 


233. ஒன்றா வுலகத் துயர்ந்த புகழல்லாற் 

பொன்றாது நிற்பதொன் றில் . 


234. நிலவரை நீள்புக ழாற்றிற் புலவரைப் 

போற்றாது புத்தே ளுலகு . 


235. நத்தம்போற் கேடுமுள தாகுஞ் சாக்காடும் 

வித்தகர்க் கல்லா லரிது . 


236. தோன்றிற் புகழொடு தோன்றுக வஃதிலார் 

தோன்றலிற் றோன்றாமை நன்று . 


237. வசையிலா வண்பயன் குன்று மிசையிலா 

யாக்கை பொறுத்த நிலம் . 


238. புகழ்பட வாழாதார் தந்நோவார் தம்மை 

யிகழ்வாரை நோவ தெவன் . 


239 , வசையென்ப வையத்தார்க் கெல்லா மிசையென்னு 

மெச்சம் பெறாஅ விடின் . 


240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வா ரிசையொழிய 

வாழ்வாரே வாழா தவர் . 


65 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXV. THE WEALTH OF GRACE 


( M.A. 2 , 1 , 3 , 4 , 5 , 8 , 6 , 9 , 7 , 10 ) 
241. The wealth of Grace is wealth of wealth . the 

wealth of gold even the vilest have . 
242. Make the wealth of Grace by seeing it in righteous 

ways . It is your only mainstay, whatever other 

ways you devise for it . 
243. To enter the world of darkness and pain is not 

for those who have grace at heart . 
244. No deed , they say, to be dreaded by him who 

cherishes souls and wins grace . 
245. Men of Grace suffer no pain here at any time . 

The vast plentiful world where winds blow bears 

witness . 
246. Those who lose grace and do graceless deeds 

are , say they, men divested of true wealth and 

in oblivion of their suffering . 
247. As this world is not for the poor , that world 

( heaven ) is not for men devoid of grace . 
248. Men of indigence may make riches at times . Men 

bereft of grace are undone once for all, seldom do 

they get better. 
249. If the charity of an unbenevolent ( graceless ) 

man be carefully scrutinized , it will be found to 
be just like the unwise man having a vision of 

the great truth . 
250. Think of yourself in the presence of the valiant 

when you , in angry mood , fall upon men weaker 
than yourself . 


243 
245 
248 


Hell is a world of darkness and agony . 
Note the similitude of nature . 
Note the metaphor of blooming in season. 


0 66 


திருக்குறள் 


25. அருளுடைமை 


( குறள் 2 , 1 , 3 , 4 , 5 , 8 , 6 , 9 , 7 , 10 ) 


241. அருட்செல்வஞ் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் 

பூரியார் கண்ணு முள . 


242. நல்லாற்றா னாடி யருளாள்க பல்லாற்றாற் 

றேரினு மஃதே துணை . 


243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க் கில்லை யிருள் சேர்ந்த 

வின்னா வுலகம் புகல் . 


244. மன்னுயி ரோம்பி யருளாள்வாற் கில்லென்ப 

தன்னுயி ரஞ்சும் வினை . 


245. அல்ல லருளாள்வார்க் கில்லை வளிவழங்கு 

மல்லன்மா ஞாலங் கரி . 


246. பொருணீங்கிப் பொச்சாந்தா ரென்ப ரருணீங்கி 

யல்லவை செய்தொழுகு வார் . 


247. அருளில்லார்க் கவ்வுலக மில்லை பொருளில்லார்க் 

கிவ்வுலக மில்லாகி யாங்கு . 


248. பொருளற்றார் பூப்ப ரொருகா லருளற்றா 

ரற்றாமற் றாத லரிது . 


249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றாற் றேரி 

னருளாதான் செய்யு மறம் . 


250. வலியார்முற் றன்னை நினைக்கதான் றன்னின் 

மெலியார்மேற் செல்லு மிடத்து . 


67 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXVI. REJECTING MEAT 


( M.A. ? , 2 , 4 , 6 , 10 , 5 , 1 , 7 , 8 , 9 ) 
251. How can a man grace who eats the meat of other 

animals to fatten himself ? 
252. Those who are reckless cannot have enduring 

wealth . So meateaters cannot have the wealth 

of grace . 
253. The mind of those who feed themselves on savoury 

meat can do no good as the implacable heart of 

men who are accustomed to wear arms. 
254. Not to kill is grace . To kill is what is called lack 

of grace . To eat the meat of the killed animal is 

unworthy. 
255. The temple of life subsists when no meat is 

taken . He who eats meat goes to hell , which will 

not disgorge him , 
256 . the world will not buy meat for eating , none 

will sell meat for the sake of making money. 
257. If those who eat meat feel that it is the ulcerous 

wound of other animals , they ought to desist 

from eating meat . 
258. Those who are free from blame and have the clear 

vision will not eat the meat of animals which have 

lost their life or which are slaughtered . 
259. One had better not slaughter an animal and eat 

its flesh than pour ghee and make a thousand 

sacrifices . 
260. All living beings will lift both thier hands together 

and worship him who kills not and who rejects 
meat . 


259 


260 . 


Condemns Sacrifices and ritualism . 
Shows the refining influence of Buddhims. It is said that 
the poet has proscribed meat -eating for saints, sages 
and votees . 


68 


திருக்குறள் 


26. புலால் மறுத்தல் 


( குறள் 3 , 2 , 4 , 6 , 10 , 5 , 1 , 7, 8 , 9 ) 


251. தன்னூன் பெருக்கற்குத் தான்பிறி தூனுண்பா 

னெங்ஙன மாளு மருள் . 


252. பொருளாட்சி போற்றாதார்க் கில்லை யருளாட்சி 

யாங்கில்லை யூன்றின் பவர்க்கு . 


253 . 


படைகொண்டார் நெஞ்சம்போ னன்றூக்கா தொன்ற 
னுடல்சுவை யுண்டார் மனம் . 


254. அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோறல் 

பொருளல்ல தவ்வூன் றினல் . 


255. உண்ணாமை யுள்ள துயிர்நிலை யூனுண்ண 

வண்ணாத்தல் செய்யா தளறு . 


256. தினற்பொருட்டாற் கொல்லா துலகெனின் யாரும் 

விலைப்பொருட்டா லூன்றருவா ரில் . 


257 . 


உண்ணாமை வேண்டும் புலாஅல் பிறிதொன்றன் 
புண்ண துணர்வார்ப் பெறின் . 


258. செயிரிற் றலைப்பிரிந்த காட்சியா ருண்ணா 

ருயிரிற் றலைப்பிரிந்த வூன் . 


259. அவிசொரிந் தாயிரம் வேட்டலி னொன்ற 

னுயிர்செகுத் துண்ணாமை நன்று . 


260. கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி 

யெல்லா வுயிருந் தொழும் . 


69 ப 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXVII . PENANCE 


( M.A. 4 , 3 , 2 , 8 , 10 , 1 , 6 , 5 , 7 , 9 ) 


261. To bear the pains of privations and to refrain 

from doing pain to life - these are the beauties 

of penance . 
262. Penance becomes those who are real penitents . 

It is sheer waste of time and energy if others 
undertake it , 


263. To provide the necessaires for the ascetics , 

other men seem to have forgotten to do penance . 
264. Undoing foes and doing good to friends of virtue , 

penance can achieve , if these be willed by them . 
265. Penance will be attempted here in this life as 

its performance will achieve exactly whatever 

is desired . 
266. Those who do penance discharge thier legitimate 

round of duties . Others do vain things , caught in 

the mesh of desire . 
267. The pain of those who do penance indefatigably 

will do them good , as gold in glowing fire 

becomes refined and shines forth . 
268. All other lives or souls worship him who leads 

an unselfish or disinterested life . 
269. Those who have won power by penance can quite 

succeed in overleaping or vanquishing death . 
270. Why man are poverty - Stricken is obvious . For only 

a few do penance while many shirk privations. 


264 


The poet believes in the occult powers of those who fast 
and perform penitential actions. 
Viswamitra and Thadaga illustrate it . 
Alludes to the story of Markandeya . 


269 


70 


திருக்குறள் 


27. தவம் 


( குறள் 4 , 3 , 2 , 8 , 10 , 1 , 6 , 5 , 7 , 9 ) 


261 . 


உற்றநோய் தோன்ற லுயிர்க்குறுகண் செய்யாமை 
யற்றே தவத்திற் குரு . 


262. தவமுந் தவமுடையார்க் காகு மவமதனை 

யஃதிலார் மேற்கொள் வது . 


263. துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் 

மற்றை யவர்க டவம் . 


264. ஒன்னார்த் தெறலு முவந்தாரை யாக்கலு 

மெண்ணிற் றவத்தான் வரும் . 


265. வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் செய்தவ 

மீண்டு முயலப் படும் . 


266. தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார்மற் றல்லா 

ரவஞ்செய்வா ராசையுட் பட்டு . 


267. சுடச்சுடரும் பொன்போ லொளிவிடுந் துன்பஞ் 

சுடச்சுட நோற்கிற் பவர்க்கு . 


268. தன்னுயிர் தானறப் பெற்றானை யேனைய 

மன்னுயி ரெல்லாந் தொழும் . 


269. கூற்றங் குதித்தலுங் கைகூடு நோற்றலி 

னாற்ற றலைப்பட் டவர்க்கு . 


270. இலர்பல ராகிய காரண நோற்பார் 

சிலர்பலர் நோலா தவர். 


71 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXVIII . IMMORAL CONDUCT 


( M.A. 6 , 5 , 3 , 4 , 8 , 7 , 2 , 1 , 10 9 ) 
271. Ths fraudulent conduct of men of deceitful mind 

will be laughed at by the five elements within 

themselves . 
272. What can the sky -high , holy appearance do to 

a man whose conscience accuses him or who is 

conscious of his own guilt . 
273. For a man who has no power of self- control , to 

put on a brave appearance is just like a cow 

wrapped in a tiger s skin grazing with impunity . 
274. To do an immoral action under cover of penance 

or ascetic life is just like a fowler lurking in a 

bush and ensharing birds . 
275. The fraudulent conduct of those who profess 

renunciation will bring forth many an evil , self 

convicted of follies . 
276. None are more cruel - eyed than those who have 

not renounced the world in their mind but who 
falsely profess to have renounced it and yet live 

well in it . 
277. The world has men who shine bright outward 

as well as those who are dark or jet - black inward 
like the wild licorice or carat seed with a dark 

spot at the tip though bright red all over . 
278. Many are the men who , though foul - hearted , 

appear holy, bathing in sacred waters , and pass 

for great men in the eye of the world . 
279. Like the arrow which is dreadful in its effect and 

the crooked lute which is sweet to the ear , .men 

are to be judged by their deeds . 
280. One need not shave his head naked or grow his 

hair long if what the world condemns be shunned . 


273 The havoc wrought by wicked men wearing the Sanyasi 

garbor ochredyed gown is condemned . 
273-4 Illustrate the evil of those who profess to be holy . 
279 The similes of the arrow and the lute illustrate the folly of 

judging men by their appearances . 
280 Compare : A tree is known by its fruit. 


0 72 


திருக்குறள் 


ப 


28. கூடாவொழுக்கம் 


1 


( குறள் 6 , 5 , 3 , 4 , 8 , 7 , 2 , 1 , 10 , 9 ) 


271. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்க 

ளைந்து மகத்தே நகும் . 


272. வானுயர் தோற்ற மெவன்செய்யுந் தன்னெஞ்சந் 

தானறி குற்றப் படின் 


273. வலியி னிலைமையான் வல்லுருவம் பெற்றம் 

புலியின்றோல் போர்த்து மேய்ந் தற்று . 


274. தவமறைந் தல்லவை செய்தல் புதல் மறைந்து 

வேட்டுவன் புட்சிமிழ்த் தற்று . 


275. பற்றற்றே மென்பார் படிற்றொழுக்க மெற்றெற்றென் 

றேதம் பலவுந் தரும் . 


276. நெஞ்சிற் றுறவார் துறந்தார்போல் வஞ்சித்து 

வாழ்வாரின் வன்கணா ரில் . 


277. புறங்குன்றி கண்டனைய ரேனு மகங்குன்றி 

மூக்கிற் கரியா ருடைத்து . 


278 . 


மனத்தது மாசாக மாண்டார்நீ ரடி 
மறைந்தொழுகு மாந்தர் பலர் . 


279. கணைகொடிதி யாழ்கோடு செவ்விதாங் கன்ன 

வினைபடு பாலாற் கொளல் . 


280. மழித்தலு நீட்டலும் வேண்டா வுலகம் 

பழித்த தொழித்து விடின் . 


73 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXIX . AVOIDING FRAUD 


( M.A. 1 , 2 , 4 , 5 , 7 , 8 , 9 , 10 , 6 , 3 ) 
281. He who has a strict guard over his mind against 

committing any fraud is the man who may be 

said to beware disdain . 
282. To harbour in mind the idea of defrauding 

another s wealth is sin indeed . 
283. The gain that comes by fraud will go to ruin in 

haste , though it might seem to grow apace and 

beyond bounds . 
284. The lust for graudulent gain will cause undying 

pain in the end as its fruit. 
285. They who watch for fatigue or forgetfulness on 

the part of those who own wealth with a view 
to defraud it will never become the subject of 

love in the hope of obtaining grace . 
286. They who cannot act within prescribed bounds 

will be those who are extremely lusty for 

fraudulent gain . 
287. To cherish the dark art of theft or fraud will not 

be found in those who have desired and gained 

the power of measuring everything in the world . 
288. Like virtue which has its seat in the heart of 

those who have learnt moderation , deceit will 

reign in the heart of men of fraud . 
289. They who are no experts in arts other than fraud 

will commit excesses and meet with instant 

death . 
290. Deceitful men will lose their body ( The seat of 

the soul ) , as surely as honest men will not fail 
to enter the world of the gods . 


285 


286 


Opportunity makes the thief. 
Moksha or Bliss it attained by true hermits who have ab 
sorbed the truths of the Saiva Siddhanta System . " Be 
true to thyself and thou shalt not be false to any man . " 


D 74 


திருக்குறள் 


29. கள்ளாமை 


( குறள் 1 , 2 , 4 , 5 , 7 , 8 , 9 , 10 , 6 , 3 ) 


281 . 


எள்ளாமை வேண்டுவா னென்பா னெனைத்தொன்றுங் 
கள்ளாமை காக்கதன் னெஞ்சு . 


282 . 


உள்ளத்தா லுள்ளலுந் தீதே பிறன்பொருளைக் 
கள்ளத்தாற் கள்வே மெனல் . 


283 . 


களவின் 

னா லாகிய வாக்க மளவிறந் 
தாவது போலக் கெடும் . 


284 . 


களவின்கட் கன்றிய காதல் விளைவின்கண் 
வீயா விழுமந் தரும் . 


285. அருள்கருதி யன்புடைய ராதல் பொருள்கருதிப் 

பொச்சாப்புப் பார்ப்பார்க ணில் . 


286. அளவின்க ணின்றொழுக லாற்றார் களவின்கட் 

கன்றிய காத லவர் . 


287 . 


களவென்னுங் காரறி வாண்மை யளவென்னு 
மாற்றல் புரிந்தார்க ணில் . 


288. அளவறிந்தார் நெஞ்சத் தறம்போல நிற்குங் 

களவறிந்தார் நெஞ்சிற் கரவு . 


289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல 

மற்றைய தேற்றா தவர் . 


290. கள்வார்க்குத் தள்ளு முயிர்நிலை கள்ளார்க்குத் 

தள்ளாது புத்தே ளுலகு . 


75 0 


ப எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XXX . TRUTH OR TRUE WORD 


( M.A. 3 , 4 , 1 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 , 2 ) ) 


291. What is called Truth or True word may be defined 

to be speech without the least taint of evil . 
292. Falsehood may take the place of the truthful 

word if it can produce blameless good . 
293. Don t speak what your heart knows to be false . 

After uttering falsehood , your own conscience 

will scald you . 
294. If a man acts without being untrue to his mind , 

he will be in the midst of all who live in the 

world ( with success ) . 
295. If a man speaks truth from the bottom of his 

heart , he will be a greater man those who do 

penance as well as dispense charity . 
296. No praise like to uttering no falsehood , No utter 

ance of falsehood will yield ( be the mother of) 

all manner of virtues . 
297. If one can keep one s self all his life from uttering 

any falsehood , it will be as good that he does 

no other charity . 
298. External cleanliness can be had by the use of 

water . Internal purity can be found out from 

one s spoken word . 
299. All lamps are no lamps to sages . Their only 

lamp is the lamp of non - utterance of falsehood . 
300. Of all things found by us to be true , there is no 

virtue better than truth - speaking in any way. 


300 . 


Here again the author s personal experience , the use of 
we Vide couplet 61. The mount is said to voice forth 
what is in the mind . The story of Harichandra illustrates 
strict adherence truth under the severest trials . 


76 


திருக்குறள் 


30. வாய்மை 


( குறள் 3 , 4 , 1 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 , 2 ) 


291. வாய்மை யெனப்படுவ தியாதெனின் யாதொன்றுந் 

தீமை யிலாத சொலல் . 


292. பொய்ம்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 

நன்மை பயக்கு மெனின் . 


293. தன்னெஞ் சறிவது பொய்யற்க பொய்த்தபின் 

றன்னெஞ்சே தன்னைச் சுடும் . 


294. உள்ளத்தாற் பொய்யா தொழுகி னுலகத்தா 

ருள்ளத்து ளெல்லா முளன் . 


295. மனத்தொடு வாய்மை மொழியிற் றவத்தொடு 

தானஞ்செய் வாரிற் றலை . 


296. பொய்யாமை யன்ன புகழில்லை யெய்யாமை 

யெல்லா வறமுந் தரும் . 


297 , பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற 
செய்யாமை 

மை செய்யாமை நன்று . 


298. புறந்தூய்மை நீரா னமையு மகந்தூய்மை 

வாய்மையாற் காணப் படும் . 


299 , எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 

பொய்யா விளக்கே விளக்கு . 


300. யாமெய்யாக் கண்டவற்று ளில்லை யெனைத்தொன்றும் 

வாய்மையி னல்ல பிற . 


77 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XXXI . NOT BEING ANGRY 


( M.A. 2 , 4 , 1 , 8 , 5 , 6 , 7 , 3 , 9 , 10 ) 


301. He really checks his anger who does indulge in 

it where he can . Else what matters it if it be 
reined or given the reins . 


302. Anger is bad where it cannot be indulged in . 

The evil is greater where it can be given full 
scope . 


303. Whosoever he be , forget your wrath against 

him . It will else beget countless evils . 


304. Wrath will kill smiles and delights . No other foe 

can there exist worse than wrath . 


305. If one would have self - guard , let him guard 

against wrath . Else wrath will kill him . 
306. Wrath , the Killer of assocaites , will burn the 

helpful float of dear kinsman . 


307. He who cherishes wrath as a good thing , is like 

the hand of him who smites the ground and 

feels acute pain . 
308. Though one does great injury like many flames of 

fire , it is well for him . if possible , to avoid anger. 
309. If one does not think of wrath in one s mind , he 

gains all that his heart longs for . 


310. Men of exceeding wrath are like men dead . Those 

who renounce all wrath are like stern ascetics . 


Compare : Anger is like A full - hot horse : who being 
allowed his way. Selfmettle tires him - ( Shakespeare ), 
Distinguish between anger , rage and wrath . Any 
difference between Vehuli ( in 303 , 8 , 9 ) and sinam occur 
ring in 301,2 , 4 , 5 , 6 , 7 , and 310 ? 


78 


திருக்குறள் 


31. வெகுளாமை 


( குறள் 2 , 4 , 1 , 8 , 5 , 6 , 7 , 3 , 9 , 10 ) 


செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பா னல்லிடத்துக் 
காக்கினென் காவாக்கா லென் . 


302. செல்லா விடத்துச் சினந்தீது செல்லிடத்து 

மில்லதனிற் றீய பிற . 


303. மறத்தல் வெகுளியை யார்மாட்டுந் தீய 

பிறத்த லதனான் வரும் . 


304. நகையு முவகையுங் கொல்லுஞ் சினத்திற் 

பகையு முளவோ பிற . 


305. தன்னைத்தான் காக்கிற் சினங்காக்க காவாக்காற் 

றன்னையே கொல்லுஞ் சினம் . 


306. சினமென்னுஞ் சேர்ந்தாரைக் கொல்லி யினமென்னு 

மேமப் புணையைச் சுடும் . 


307. சினத்தைப் பொருளென்று கொண்டவன் கேடு 

நிலத்தறைந்தான் கைபிழையா தற்று . 


308. இணரெரி தோய்வன்ன வின்னா செயினும் 

புணரின் வெகுளாமை நன்று . 


309. உள்ளிய வெல்லா முடனெய்து முள்ளத்தா 

லுள்ளான் வெகுளி யெனின் . 


310. இறந்தா ரிறந்தா ரனையர் சினத்தைத் 

துறந்தார் துறந்தார் துணை . 


79 0 


- எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXXII . NOT DOING HARM 


( M.A. 4 , 2 , 3 , 10 , 6 , 1 , 5 , 7 , 8 , 9 ) 


311. Though wealth be secured that yields glory, it 

is the tenet of the pure - hearted not to do harm 
to another . 


312. It is the doctrine of the spotless great not to 

retaliate an injury done to them in wrath even 
in the case of one whose malice has worked its 
utmost , 


313. While one has done no harm , if one retaliates 

the injury done to him without provocation , that 

tit for tat will bring woes beyond redemption . 
314. To punish wrong doers is to do them great good and 

thereby make them feel ashamed of their action . 
315. What gain will wisdom fetch if one will not pay 

heed to the sufferings of others as he does to his 
own . 


316. What one has felt as great harm , that he must 

avoid doing to others . 
317. It is a virtue not to do wilful harm to any in the 

least , at any time .. 
318. Why does a man who knows what is injurious 

to his own life do harm to any living soul ? 
319. If you do harm to others in the forenoon , harm 

will certaily afflict you of itself in the afternoon . 
320. All woes redound to evil doers . Those who will 

refrain from doing harm are men who desire to 
be free from suffering. 


314 


" Love your enemies Do good for evil. 
Every cause will have its effect. 


319 


80 


திருக்குறள் 


32- இன்னா செய்யாமை 


( குறள் 4 , 2 , 3 , 10 , 6 , 1 , 5 , 7 , 8 , 9 ) 


311 . 


சிறப்பீனுஞ் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா 
செய்யாமை மாசற்றார் கோள் . 


312. கறுத்தின்னா செய்தவக் கண்ணு மறுத்தின்னா 

செய்யாமை மாசற்றார் கோள் . 


313. செய்யாமற் செற்றார்க்கு மின்னாத செய்தபி 

னுய்யா விழுமந் தரும் . 


314. இன்னாசெய் தாரை யொருத்த லவர்நாண 

நன்னயஞ் செய்து விடல் . 


315. அறிவினா னாகுவ துண்டோ பிறிதினோய் 

தந்நோய் போற் போற்றாக் கடை . 


316. இன்னா வெனத்தா னுணர்ந்தவை துன்னாமை 

வேண்டும் பிறன்கட் செயல் , 


317 . 


எனைத்தானு மெஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானா 
மாணாசெய் யாமை தலை . 


318. தன்னுயிர்க் கின்னாமை தானறிவா னென்கொலோ 

மன்னுயிர்க் கின்னா செயல் . 


319. பிறர்க்கின்னா முற்பகற் செய்யிற் றமக்கின்னா 

பிற்பகற் றாமே வரும் . 


320. நோயெல்லா நோய்செய்தார் மேலவா நோய்செய்யார் 

நோயின்மை வேண்டு பவர் . 


81 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை . 


XXXIII . NOT KILLING 


( M.A. 4 , 6 , 3 , 2 , 5 , 7 , 1 , 10 , 9 , 8 ) 


321. If you ask what a virtuous deed is , it is non - killing. 

To kill leads to every ill - deed . 
322. To share your meal with others and protect many 

a life - is the head and crown of all charities , as 

propounded by sages in their writings . 
323. Not to kill is the first and incomparable virtue . The 

next in rank to it is not to speak an untrue word . 
324. If it be asked what is regarded as good path , it is 

the path pursued by him who kills no living being. 
325. Of all who renounce in dread of instability , the 

foremost is he who dreads killing and does not slay. 
326. Even Yama ( God of Death ) who devours life will 

not fall upon but spare him who holds fast to 

and practises the doctrine of non - killing. 
327. At the risk of your own life , don t do the act of 

separating the sweet life of any other being . 
328. Though the gain of good be esteemed , it will 

not become the sages to gain anything by . 
slaughtering . 


329. The base mortals who pursue the calling of 

salughtering will be looked upon as doers of 

foul deeds by those who know its vileness . 
330. The great will call men with loathsome body and 

leading poor and base lives now , as men who 
had in the past separated life from some body . 


Chapter 28 -33 speak of negative virtues except chapter 
30 which treats of the positive virtue of truth - speaking . 
The author s study of ancient writings is reflected here . 


322 


082 


திருக்குறள் 


33. கொல்லாமை 


( குறள் 4 , 6 , 3 , 2 , 5 , 7 , 1 , 10 , 9 , 8 } 


321. அறவினை யாதெனிற் கொல்லாமை கோறல் 

பிறவினை யெல்லாந் தரும் . 


322. பகுத்துண்டு பல்லுயி ரோம்புத னூலோர் 

தொகுத்தவற்று ளெல்லாந் தலை . 


323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் 

பின்சாரப் பொய்யாமை நன்று . 


324. நல்லா றெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் 

கொல்லாமை சூழும் நெறி . 


325. நிலையஞ்சி நீத்தாரு ளெல்லாங் கொலையஞ்சி 

கொல்லாமை சூழ்வான் றலை . 


326. கொல்லாமை மேற்கொண் டொழுகுவான் வாழ்நாண்மேற் 

செல்லா துயிருண்ணுங் கூற்று . 


327. தன்னுயிர் நீப்பினுஞ் செய்யற்க தான்பிறி 

தின்னுயிர் நீக்கும் வினை . 


328. நன்றாக மாக்கம் பெரிதெனினுஞ் சான்றோர்க்கு 

கொன்றாகு மாக்கங் கடை . 


329. கொலைவினைய ராகிய மாக்கள் புலைவினையர் 

புன்மை தெரிவா ரகத்து . 


330. உயிருடம்பி னீக்கியா ரென்ப செயிருடம்பிற் 

செல்லாத்தீ வாழ்க்கை யவர் . 


83 a 


ப எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XXXIV. INSTABILITY 


(M.A. 1 , 3 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 
331. The ignorance of those who mistake the transient 

for the permanent or stable is of the worst type . 
332. Large wealth is as the crowd in the dancing 

hall , and its loss is as the dispersing crowd 

when the dances are over. 
333. All wealth is of a transient nature . Masters of 

wealth must then and there do works that will 

last long . 
334. Everyday, though it be but one and single , is a 

sword that cuts away life little by little . It is well 

to know this truth . 
335. Before the tongue dies and hiccough follows, good 

deeds must be resorted to and executed in time. 
336. This world is proud of the fact that the man of 

yesterday is no more to - day. 
337. Those who do not know for certain if they will 

live the whole day through , have not only a crore 

of thoughts but many a crore . 
338. The kindship between the body and the soul is 

akin to the shorlived relationship between the 
egg and the hatched bird which quits it for 
good or between the bird and the nest which it 

deserts once for all . 
339. Death is like being asleep , and birth is like 

waking again from it . 
340. The soul abiding in a retreat within the body 

has probably no settled home in it . 


336 
339 


body , youth and wealth are unstable and perishable 
Note the humour and the irony, 
Our birth is but a sleep and a forgetting . (Wordsworth ) 
We are rounded with a sleep . ( Shakespeare ) 
There is no death . What seems so is transition . (Longfellow ) 
The soul was believed to have had its seat in the pineal 
gland . 


340 


84 


திருக்குறள் 


34. நிலையாமை 


( குறள் 1 , 3 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


331. நில்லா தவற்றை நிலையின வென்றுணரும் 

புல்லறி வாண்மை கடை . 


332. கூத்தாட் டவைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் 

போக்கு மதுவிளிந் தற்று . 


333. அற்கா வியல்பிற்றுச் செல்வ மதுபெற்றா 

லற்குப வாங்கே செயல் . 


334. நாளென வொன்றுபோற் காட்டி யுயிரீரும் 

வாள துணர்வார்ப் பெறின் . 


335. நாச்செற்று விக்குண்மேல் வாராமு னல்வினை 

மேற்சென்று செய்யப் படும் . 


336 , நெருந லுளனொருவ னின்றில்லை யென்னும் 

பெருமை யுடைத்திவ் வுலகு . 


337. ஒருபொழுதும் வாழ்வ தறியார் கருதுப 

கோடியு மல்ல பல . 


338. குடம்பை தனித்தொழியப் புட்பறந் தற்றே 

யுடம்போ டுயிரிடை நட்பு . 


339. உறங்குவது போலுஞ் சாக்கா டுறங்கி 

விழிப்பது போலும் பிறப்பு . 


340. புக்கி லமைந்தின்று கொல்லோ வுடம்பினுட் 

டுச்சி . லிருந்த வுயிர்க்கு . 


85 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXXV. RELINQUISHMENT 


( M.A. 5 , 7 , 1 , 2 , 3 , 9 , 4 , 8 , 6 , 10 ) 


341. Whatever thing of whatever kind a man relin 

quishes , he has no more suffering from it at all . 
342. Relinquish while there is time still to aspire . 

After relinquishment many are the higher 

pleasures for the relinquisher here . 
343. Subdued must be the senses five , and relin 

quished must be desires all together. 
344. Natural for penance is utter destitution . Wealth 

revives delusion afresh . 


345. Why go in quest still ? The body is a load to those 

bent on cutting off births . 


346. He who serves the pride of I and mine will enter 

a world beyond that of the gods . 
347. Those who do not detach themselves after form 

ing an attachment will have a host of sufferings 

firmly clinging to them . 
348. Those who make absolute relinquishment take 

the chiefest place . The rest bewilder , entangled 
in the net . 


349. Only the extinguishment of attachment will 

bring about the extinction of birth . All else will 
be found to be transient . 


350. Cling to him who has no attachment and to 

that which He bids you cling . Attach yourself 
to Him for your detachment from the world . 


All religions and philosophies exhort mankind to extin 
guish desire and to lead a life of meditation and prayer in 
solidtude in old age , Anthanars are not Parpars . Vide 
Tolkappiam Sutras 1137-8 . 


86 


திருக்குறள் 


35. துறவு 


( குறள் 5 , 7 , 1 , 2 , 3 , 9 , 4 , 8 , 6 , 10 ) 


341. யாதனின் யாதனி னீங்கியா னோத 

லதனி னதனி னிலன் . 


342. வேண்டினுண் டாகத் துறக்க துறந்தபி 

னீண்டியற் பால பல . 


343. அடல்வேண்டு மைந்தன் புலத்தை விடல்வேண்டும் 

வேண்டிய வெல்லா மொருங்கு . 


344. இயல்பாகு நோன்பிற்கொன் றின்மை யுடைமை 

மயலாகு மற்றும் பெயர்த்து . 


345. மற்றுந் தொடர்ப்பா டெவன்கொல் பிறப்பறுக்க 

லுற்றார்க் குடம்பு மிகை . 


346. யானென தென்னுஞ் செருக்கறுப்பான் வானோர்க் 

குயர்ந்த வுலகம் புகும் . 


347. பற்றி விடாஅ விடும்பைகள் பற்றினைப் 

பற்றி விடாஅ தவர்க்கு 


348. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி 

வலைப்பட்டார் மற்றை யவர் . 


349. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கு மற்று 

நிலையாமை காணப் படும் . 


350. பற்றுக பற்றற்றான் பற்றினை யப்பற்றைப் 

பற்றுக பற்று விடற்கு . 


87 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXXVI . TO KNOW TRUTH 


( M.A. 2 , 7 , 6 , 1 , 3 , 8 , 5 , 4 , 9 , 10 ) 


351. To take the unreal for the real argues delusive 

and degraded birth . 
352. Hell ( darkness , birth ) departs and heaven 

( moksha , liberation , happiness ) comes to men 

who have the pure vision free from delusion . 
353. To men from whom doubt ( scepticism ) departs 

and clearness ensues heaven is higher than earth . 
354. To men who have no perception of truth , the 

fivefold senseperception is of no avil. 
355. Whatever thing of whatever kind it be , It is wisdom 

to perceive the real truth ( behind the veil ). 
356. Men who learn and come at truth here will attain 

liberation from birth in this world ( the path 

which does not lead them here again ) . 
357. The mind that ponders and knows the Reality 

need not think of birth again . 
358. In order to get rid of the folly which engenders 

birth , it is wisdom to come at the dignity of the 
great Reality 


359. If you know the Truth and can act in a way to reject 

support or attachment, the disease of birth - sorrow 

which clings to the body will not affect you . 
360. Lust , wrath , delusion - when even the names of 

these three are extinguished , birth - sorrow will 
be extinct . 


Read this Chapter with Chapter 1. Know thyself and thou 
will know god. 
An often quoted maxim . 


355 , 


88 


திருக்குறள் 


36. மெய்யுணர்தல் 


( குறள் 2 , 7 , 6 , 1 , 3 , 8 , 5 , 4 , 9 , 10 ) 


351. பொருளல்ல வற்றைப் பொருளென் றுணரு 

மருளானா மாணாப் பிறப்பு . 


352. இருணீங்கி யின்பம் பயக்கு மருணீங்கி 

மாசறு காட்சி யவர்க்கு . 


353. ஐயத்தி னீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் 

வான நணிய துடைத்து . 


354. ஐயுணர் வெய்திக் கண்ணும் பயமின்றே 

மெய்யுணர் வில்லா தவர்க்கு . 


355. எப்பொரு ளெத்தன்மைத் தாயினு மப்பொருண் 

மெய்ப்பொருள் காண்ப தறிவு . 


356 , கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் 

மற்றீண்டு வாரா நெறி . 


357. ஓர்த்துள்ள முள்ள துணரி னொருதலையாப் 

பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு . 


358. பிறப்பென்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னுஞ் 

செம்பொருள் காண்ப தறிவு . 


359. சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றழித்துச் 

சார்தரா சார்தரு நோய் . 


360. காமம் வெகுளி மயக்க மிவைமூன்ற 

னாமங் கெடக்கெடும் நோய் . 


89 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிளளை 


XXXVII. TO ERADICATE INTENSE DESIRE 


( M.A. 3 , 9 , 7 , 5 , 4 , 1 , 6 , 2 , 8 , 10 ) 


361. Intense desire , they say, is for all living beings 

and at all times the unfailing birth - begetting 
seed . 


362. If any thing you desire , desire cessation from 

birth . That cessation will come when it is desired . 
363. There is no great wealth here life non - desire . 

Nothing is there like it . 


364. Purity is non - avidity. That too will come when 

truth is sought . 
365. Men freed from intense desire will be free from 

births . Other men are not quite free from regen 
eration . 


366. Intense desire it is , which brings on delusion . 

Therefore , to guard against is assault is ascetic 
Virtue . 


367. If one quite extirpates his intense desire , good 

or worthy deed will unflinchingly ensue accord 
ingly as it is desired . 


368. No affliction will befall men devoid of intense desire . 

Where it is found , woes.cluster without fail . 


369. If intense desire , the affliction of afflictions, be 

eradicated , pleasures will surge unceasingly . 
370. If intense desire , which is insatiable , be rooted 

out, it ( the desire extinction ) will afford the state 
of eternal bliss . 


The extinction of desire causes extinction of birth , 
gives the decided opinion of the author of the subject. 


363 . 


090 


திருக்குறள் 


37. அவாவறுத்தல் 


( குறள் 3 , 9 , 7 , 5 , 4 , 1 , 6 , 2 , 8 , 10 ) 


361. அவாவென்ப வெல்லா வுயிர்க்குமெஞ் ஞான்றுந் 

தவாஅப் பிறப்பீனும் வித்து . 


362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது 

வேண்டாமை வேண்ட வரும் . 


363. வேண்டாமை யன்ன விழுச்செல்வ மீண்டில்லை 

யாண்டு மஃதொப்ப தில் . 


364. தூஉய்மை யென்ப தவாவின்மை மற்றது 

வா அய்மை வேண்ட வரும் . 


365. அற்றவ ரென்பா ரவாவற்றார் மற்றையா 

ரற்றாக வற்ற திலர் . 


366. அஞ்சுவ தோரு மறனே யொருவனை 

வஞ்சிப்ப தோரு மவா . 


367. அவாவினை யாற்ற வறுப்பிற் றவாவினை 

தான் வேண்டு மாற்றான் வரும் . 


368. அவாவில்லார்க் கில்லாகுந் துன்பமஃ துண்டேற் 

றவாஅது மேன்மேல் வரும் . 


369. இன்ப மிடையறா தீண்டு மவாவென்னுந் 

துன்பத்துட் டுன்பங் கெடின் . 


370. ஆரா வியற்கை யவாநீப்பி னந்நிலையே 

பேரா வியற்கை தரும் . 


91 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXXVIII , FATE , DESTINY, FRUIT OF ACTION 


( M.A. 1 , 2 , 3 , 8 , 5 , 6 , 7 , 9 , 10 , 4 ) 
371. Activity due to good fate will produce prosperity. 

Sloth , due to ill - fate , will produce - Adversity or 
loss of wealth . 


372. Losing or ill - fate will make wisdom foolish and 

gaining or good fate will extend wisdom . 


373. Though versed in many a sastra embodying 

subtle wisdom , the wisdom endowed by Fate of 

natural instinct will gain the upper hand . 
374. Two fold is the nature of the world : Men of fortune 

different from men of clear or brilliant wisdom . 


375. To make wealth , fate will turn all good things 

into evil and vice versa ( all evil things into good ) . 
376. Unless fate ordains it , wealth cannot be acquired , 

however vigilant will be , in our expenses . 
377. Save ( except ) as Fate , Destiny or God ordains it , 

allots to each his due, even millionaires ( men 
owning crores or tens of millions ) cannot enjoy 
their wealth . 


378. If Fate will not give or spare men their dues 

( Sorrows and tribulations ) , those destitute of 

enojyment will certainly turn ascetics . 
379. Why do men who enjoy happiness in times of 

fortune bewail their sad lot or evil in adverse 
circumstances ? 


380. What is there more potent than Destiny ? However 

we plan to avert it , it will ever precede or forestall. 


Fate is fruit of action . 
373 The power of instinct or hereditary talent. 
374 , 377 Familiar Quotations, is ool from oolthal , malarthal, 

blooming by nature , instinct or fruit of action ? 


092 


திருக்குறள் 


38. ஊழ் 


( குறள் 1 , 2 , 3 , 8 , 5 , 6 , 7 , 9 , 10 , 4 ) 


ஆகூழாற் றோன்று மசைவின்மை கைப்பொருள் 
போகூழாற் றோன்று மடி . 


372. பேதைப் படுக்கு மிழவூ ழறிவகற்று 

மாகலூ ழுற்றக் கடை . 


373. நுண்ணிய நூல்பல கற்பினு மற்றுந்தன் 

னுண்மை யறிவே மிகும் . 


374. இருவே றுலகத் தியற்கை திருவேறு 

தெள்ளிய ராதலும் வேறு . 


375. நல்லவை யெல்லாஅந் தீயவாந் தீயவு 

நல்லவாஞ் செல்வஞ் செயற்கு . 


376. பரியினு மாகாவாம் பாலல்ல வுய்த்துச் 

சொரியினும் போகா தம . 


377. வகுத்தான் வகுத்த வகையல்லாற் கோடி 

தொகுத்தார்க்குந் துய்த்த லரிது . 


378. துறப்பார்மற் றுப்புர வில்லா ருறற்பால 

வூட்டா கழியு மெனின் . 


379. நன்றாங்கா னல்லவாக் காண்பவ ரன்றாங்கா 

லல்லற் படுவ தெவன் . 


380. ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று 

சூழினுந் தான்முந் துறும் . 


93 O 


பொருட்பால் 


WEALTH 


எம் எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XXXIX . REGAL DIGNITY 


( M.A. 1 , 2 , 3 , 4 , 6 , 5 , 8 , 9 , 10 , 7 ) 
381. He is a lion among monarchs who own these six 

things : army, people , wealth , counsel , friends, 
forts . 


382. Fearlessness , giving , knowledge and energy , 

not to be wanting in any of these four qualities 

becomes a monarch . 
383. Vigilance , learning and resolutness - these three 

( virtues ) leave not the rulers of the land . 
384. A king is he who fails not in virtue , eschews 

vice , lacks not courage and keeps up humour . 
385. He is a monarch who is able to devise ways 

and means to make hoards and protect them 
and who knows how and when and what for to 

spend them . 
386. When a king has easy access and speaks no 

harsh word , his kingdom praises him . 
387. The world is at the beck and call of him who 

speaks kindly , gives gracefully , and rules firmly . 
388. The king who administers strict justice and protects 

his subjects is esteemed by them as thier god . 
389. The world rests secure under the umbrella 

( protection ) of the worthy king who brooks 

bitter counsel. 
390. He is a light among kings who has these four 

excellences ; munificence , gracefulness , justice 
and care of common weal . 


This chapter deals with the personal, physical, mental 
and moral qualifications and functions of kings and with 
what go to constitute lions , lights, ( luminaries among 
them ) . 


0 96 


திருக்குறள் 


39. இறைமாட்சி 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 6 , 5 , 8 , 9 , 10 , 7 ) 


381 . 


படைகுடி கூழமைச்சு நட்பர ணாறு 
முடையா னரசரு ளேறு . 


382. அஞ்சாமை யீகை யறிவூக்க மிந்நான்கு 

மெஞ்சாமை வேந்தற் கியல்பு . 


383. தூங்கான 

தூங்காமை கல்வி துணிவுடைமை யிம்மூன்றும் 
நீங்கா நிலனாள் பவற்கு . 


384. அறனிழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 


மான முடைய தரசு . 


385. இயற்றலு மீட்டலுங் காத்தலுங் காத்த 

வகுத்தலும் வல்ல தரசு . 


386. காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல னல்லனேல் 

மீக்கூறு மன்ன னிலம் . 


387. இன்சொலா லீத்தளிக்க வல்லாற்குத் தன்சொலாற் 

றான்கண் டனைத்திவ் வுலகு . 


388. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்கட் 

கிறையென்று வைக்கப் படும் . 


389. செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் 

கவிகைக்கீழ்த் தங்கு முலகு . 


390. கொடையளி செங்கோல் குடியோம்ப னான்கு 

முடையானாம் வேந்தர்க் கொளி . 


97 . 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XL . LEANING ( LITERACY ) 

( M.A. 1 , 2 , 3 , 8 , 10 , 4 , 7 , 5 , 9 , 6 ) 
391 Learn whatever you learn thoroughly , without 

doubt or defect and then act in consonance with it . 
392. The wise say that numbers and letters are the 

eyes of all human beings . 
393. The eyed are called the learned , and the unlearned 

are said to have sores in their faces . 
394 What scholars do is like this : they enjoy society 

when they meet and when they leave , they make 
each other think of their sweet conference in 

their absence , 
395 Like the poor lowly bowing before the rich , the 

scholar stands obediently before his Guru . The 
scholar is honoured and takes the first place 

whereas the illiterate man holds the lowset rank . 
396 The more the sandy spring is dug up , more water 

wells up in it . The more men learn , more of 

knowledge do they gain . 
397. To the learned man every land is his own , and . 

every place his home . Why the does a man pass 

his days and die without learning ? 
398. The learning acquired by a man in his life blesses 

him , not only here but in the seven births to come . 
399. When the learned man sees that what delights him 

self delights the world , he finds only pleasure in it . 
400. Learning is an excellent and imperishable wealth 

to a man while all the rest is nothing but trash 
to him , 


391 . 


397 . 
399 


Be thorough . 392. Arithmetic and literature equally 
essential. 395. Lowliness is young ambition s ladder. 
The learned man is a cosmopolitan . 
he is never envious. 400. Learning is real wealth , 


98 


திருக்குறள் 


40. கல்வி 


( குறள் 1 , 2 , 3 , 8 , 10 , 4 , 7 , 5 , 9 , 6 ) 


391. கற்க கசடற கற்பவை கற்றபி 

னிற்க வதற்குத் தக . 


392. எண்ணென்ப வேனை யெழுத்தென்ப யிவ்விரண்டும் 

கண்ணென்ப வாழு முயிர்க்கு . 


393. கண்ணுடைய ரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு 

புண்ணுடையர் கல்லா தவர் . 


394. உவப்பத் தலைக்கூடி யுள்ளப் பிரித 

லனைத்தே புலவர் தொழில் . 


395. உடையார்மு னில்லார்போ லேக்கற்றுங் கற்றார் 

கடையரே கல்லா தவர் . 


396. தொட்டனைத் தூறு மணற்கேணி மாந்தர்க்குக் 

கற்றனைத் தூறு மறிவு . 


397. யாதானு நாடாமா லூராமா லென்னொருவன் 

சாந்துணையுங் கல்லாத வாறு . 


398. ஒருமைக்கட் டான்கற்ற கல்வி யொருவற் 

கழுமையு மேமாப் புடைத்து . 


399. தாமின் புறுவ துலகின் புறக்கண்டு 

காமுறுவர் கற்றறிந் தார் . 


400. கேடில் விழுச்செல்வம் கல்வி யொருவற்கு 

மாடல்ல மற்றை யவை . 


99 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLI . NO EARNING ( ILLITERACY ) 


( M.A. 1 , 4 , 3 , 4 , 5 , 8 , 7 , 9 , 6 , 10 ) 
401. To get into the society of the learned without 

fulness of knov ledge is like a novice playing 
dice without the checquered board , without the 

compartments marked out . 
402. For the illiterate man to desire to speak in a 

learned assembly is like to the two papless or 
flat chested woman desiring to be admired for 

her charms . 
403. Even the illiterate will pass for very good men if they 

will hold their peace in the society of the learned . 
404. The wise do not accept what the illiterate speak 

though words of great wisdom flow from their 

lips . 
405. Though the illiterate man assumes worth and 

presumes to talk , his words will fall flat on the 

learned audience . 
406. The illiterate but exist , and they are barren like 

saline or brackish soil , 
407. The beauty of the man who lacks the power of 

appreciating wisdom or understanding niceties 
of thought is like that of the well - decked puppet 

of clay . 
408 . The fortune of the illiterate is more harmful than 

the adversity of the wise and good . 
409. Though the illiterate are nobler born , they will not 

be held equal to the literate who are low born . 
410. The highly educated and the illiterates are like 

to men and beasts respectively . 


401 . 


Hopscotch or Pandi game. 403. Silence is golden , speech 
is silver. 404. The tyranny of habit or prejudice . 406. God 
has made them : let them pass for men . 408 Fortune 
favours fools . 409. Unlearned men are like gilded loam or 
painted clay, 410 . ne literate bipeds are like quardrupeds 


100 


திருக்குறள் 


41. கல்லாமை 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 8 , 7 , 6 , 9 , 10 ) 


401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய 

நூலின்றிக் கோட்டி கொளல் . 


402. கல்லாதான் சொற்கா முறுதன் முலையிரண்டு 

மில்லாதாள் பெண்காமுற் றற்று . 


403. கல்லா தவரு நனிநல்லர் கற்றார்முற் 

சொல்லா திருக்கப் பெறின் . 


404. கல்லாதா னொட்பங் கழியநன் றாயினுங் 

கொள்ளா ரறிவுடை யார் . 


405. கல்லா வொருவன் றகைமை தலைப்பெய்து 

சொல்லாடச் சோர்வு படும் . 


406. உளரென்னு மாத்திரைய ரல்லாற் பயவாக் 

களரனையர் கல்லா தவர் . 


407. நுண்மாணுழைபுல மில்லா னெழினல 

மண்மாண் புனைபாவை யற்று . 


408. நல்லார்கட் பட்ட வறுமையி னின்னாதே 

கல்லார்கட் பட்ட திரு . 


409. மேற்பிறந்தா ராயினுங் கல்லாதார் கீழ்ப்பிறந்துங் 

கற்றார னைத்திலர் பாடு . 


410. விலங்கொடு மக்க ளனைய ரிலங்குநூல் 

கற்றாரோ டேனை யவர் . 


101 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLII . LISTENING 


(M.A. 8 , 2 , 9 , 1 , 4 , 3 , 6 , 10 , 5 , 7 ) 


411. The wealth of wealths is the wealth of the ear . 

That wealth is the most important or paramount 
of all welath . 


412. When there is no mental food for the ear , a little 

food of viand will be spared for the stomach (to 
keep up life ) . 


413. They who listen and feed thier ear sumptuously 

will bear comparision with the gods who are 

served with rich - oblations . 
414. Though a man has not learned anything , let him 

give his ear to the wise words of the lettered, 
415. The oral words of the righteous will stand in 

good stead like the staff or walking stick to those 

treading on slippery ground . 
416. Hear anything good , however little , and that 

will , to that extent, lend great dignity. 
417. Those who are clear - headed and have accumu 

lated treasures through their ear will never speak 

a foolish word , even inadvertently. 
418. The ear not pierced by the wise words of others 

though outwardly attentive to them is really 
unlistening or inattentive still . 


419. Those who have not listened to sagely counsels 

will seldom speak polite language . 
420. It matters little to the world if the beastly men , who 

eat but seldom listen , cease to exist, die or live, 


412 . 


When attention is rapt to an interesting discourse , the 
bodily craving is unthought of and ignored . Food is taken 
in the recess lest hunger distracts attention . 
Bestial men are gormandizeis . 


418 . 


A 102 


திருக்குறள் 


42. கேள்வி 


( குறள் 8 , 2 , 9 , 1 , 4 , 3 , 6 , 10 , 5 , 7 ) 


411. செல்வத்துட் செல்வஞ் செவிச்செல்வ மச்செல்வஞ் 

செல்வத்து ளெல்லாந் தலை . 


412. செவிக்குண வில்லாத போழ்து சிறிது 

வயிற்றுக்கு மீயப் படும் . 


413. செவியுணவிற் கேள்வி யுடையா ரவியுணவி 

னான்றாரோ டொப்பர் நிலத்து . 


414. கற்றில னாயினுங் கேட்க வஃதொருவற் 

கொற்கத்தி னூற்றாந் துணை . 


415. இழுக்க லுடையுழி யூற்றுக்கோ லற்றே 

யொழுக்க முடையார்வாய்ச் சொல் . 


416 . 


எனைத்தானு நல்லவை கேட்க வனைத்தானு 
மான்ற பெருமை தரும் . 


417. பிழைத்துணர்த்தும் பேதைமை சொல்லா ரிழைத்துணர்ந் 

தீண்டிய கேள்வி யவர் . 


418. கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியாற் 

றோட்கப் படாத செவி . 


419. நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய 

வாயின ராத லரிது . 


420. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்க 

ளவியினும் வாழினு மென் . 


103 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLII. THE WEALTH OF WISDOM 


( M.A. 10 , 6 , 5 , 3 , 4 , 2 , 8 , 7 , 9 ) 
421. Wisdom is a weapon that averts ruin . It is an inner 

fort which stands four - square against implacable 
foes . 


422. Wisdom curbs the roving mind and wards off 

evil and shows the way to achieve good . 
423. Wisdom finds truth in all utternance , whoever 

might make it . 


424. Wisdom speaks clearly and intelligibly to all 

and gleans occult truths from other s utterances . 
425. What is embraced by the world is wisdom . 

Wisdom is ever the same , neither blossoming nor 

fading 
426. Wisdom lies in dwelling in harmony with the 

world , however it might fare . 
427. The wise know what is to come or what is 

feasible or good . Fools are those who have not 

learned to recognise it . 
428. It is unwisdom not to fear what is to be feared . 

It is the role of the wise to fear what is to be 
feared . 


429. The wise who foresee evils and keep watch 

and ward over them will be quite free from their 

onslaught . 
430. The wise have all , and the foolish are poor , 

whatever they might have . 


423 . 


428 . 


429 . 


A familiar quotation 
Fools rush in where angels fear to tread . 
Prevention is better than cure . The world includes the 
learned and the unlearned or means the learned only ac 
cording to the context . 


104 


திருக்குறள் 


43. அறிவுடைமை 


( குறள் 10 , 6 , 5 , 3 , 4 , 2 , 8 , 7 , 9 ) 


421. அறிவற்றங் காக்கும் கருவி செறுவார்க்கு 

முள்ளழிக்க லாகா வரண் . 


422 . 


சென்ற விடத்தாற் செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பா லுய்ப்ப தறிவு . 


423. எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினு மப்பொருண் 

மெய்ப்பொருள் காண்ப தறிவு 


424. எண்பொருள வாகச் செலச்சொல்லித் தான்பிறர்வாய் 

நுண்பொருள் காண்ப தறிவு . 


425. உலகந் தழீஇய தொட்ப மலர்தலுங் 

கூம்பலு மில்ல தறிவு . 


426. எவ்வ துறைவ துலக முலகத்தோ 

டவ்வ துறைவ தறிவு . 


427. அறிவுடையா ராவ தறிவா ரறிவிலா 

ரஃதறி கல்லா தவர் . 


428. அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை யஞ்சுவ 

தஞ்ச லறிவார் தொழில் . 


429 , எதிரதாக் காக்கு மறிவினார்க் கில்லை 

யதிர வருவதோர் நோய் . 


430 


அறிவுடையா ரெல்லா முடையா ரறிவிலா 
ரென்னுடைய ரேனு மிலர் . 


105 -- 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLIV. TO CORRECT FAULTS 


( M.A. 2 , 3 , 10 , 1 , 8 , 9 , 4 , 5 , 6 , 7 ) 


431. The prosperity of those who are neither haughty 

nor wrathful nor vulgar is of the nature of 

opulence . 
432. Miserliness (hard - fistedness ), over - estimation 

and unseemly mirth are faults in the king. 
433. Those who fear disgrace will deem their faults 

which are as small as millet - seed as great as 

palmyra . 
434. Guard against faults as carefully as you would 

your substance , for these are foes that will hurl 
you into ruin . 


435. The jocund life of a man who does not guard him 

self against the coming evil will soon pass away 

as the rick or stack of straw consumed by the fire . 
436. What fault can be imputed to a king who at 

first cares for his own and then scans the faults 
of others ? 


437 The wealth of the niggard who does not do what 

ought to be done will of itself go to wrack and ruin . 
438. Covetous heart , called avarice or greed , is not to 

be classed with any other fault but stands 
apart as the worst of all , 


439. Never extol yourself . Don t desire to do any deed 

that brings no good , 
440. If you can gratify your desires without publicity, 

your foes arts and artifices will then be of no avail. 


432 , 7 , 8 condemn parsimony as the worst of vices. 
436 . Physician , heal thyself. 
439 . Self - glorification is a great sin . 


106 


திருக்குறள் 


44. குற்றங்கடிதல் 
( குறள் 2 , 3 , 10 , 1 , 8 , 9 , 4 , 5 , 6 , 7 ) 


431. செருக்குஞ் சினமுஞ் சிறுமையு மில்லார் 

பெருக்கம் பெருமித நீர்த்து . 


432. இவறலு மாண்பிறந்த மானமு மாணா 

வுவகையு மேத மிறைக்கு . 


433. தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக் 

கொள்வர் பழிநாணு வார் . 


434. குற்றமே காக்க பொருளாகக் குற்றமே 

யற்றந் தரூஉம் பகை . 


435. வருமுன்னர்க் காவாதான் வாழ்க்கை யெரிமுன்னர் 

வைத்தூறு போலக் கெடும் . 


436. தன்குற்ற நீக்கிப் பிறர்குற்றங் காண்கிற்பி 

னென்குற்ற மாகு மிறைக்கு . 


437. செயற்பால செய்யா திவறியான் செல்வ 

முயற்பால தன்றிக் கெடும் . 


438. பற்றுள்ள மென்னு மிவறன்மை யெற்றுள்ளு 

மெண்ணப் படுவதொன் றன்று . 


439. வியவற்க வெஞ்ஞான்றுந் தன்னை நயவற்க 

நன்றி பயவா வினை . 


440. காதல காத லறியாமை யுய்க்கிற்பி 

னேதில வேதிலார் நூல் . 


107 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLV . TO GET THE AID OF THE GREAT 


( M.A. 3 , 2 , 1 , 5 , 4 , 6 , 7 , 10 , 9 , 


8 ) 


441. Acquire the friendship of the virtuous and the 

supremely wise after mature consideration and 
careful choice . 


442. Cherish and secure the friendship of the great who 

can devise measures to remove the existing evils 

and to prevent the coming ones by anticipation . 
443. To cherish the great and make them one s own 

is the rarest of all rare virtues . 


444. To conduct yourself in a manner so that those 

who are greater than yourself are your kinsmen 

is the head and crown of all power . 
445. As the king acts on the advice of his ministers 

who are , as it were , his eyes , he had better have 

his counsellers by his side as his kinsmen . 
446. He who is able to move with the great as his 

kindred will have none to dread as his foes . 
447. Who can bring about the ruin of those who 

command counsellors who will boldly and fear 

lessly reprove their errors ? 
448. The king without the safeguard of counsellors 

who will censure him when he does wrong , will 

bring about his own ruin or will need none to do it . 
449. The man who has no capital can have no gain . 

So he who has no support of friends can have 

no stability 
450. To forego the friendship of the good is ten times 

worse than the hate of many foes . 


Great men are virtuous, wise , men of forethought who 
have courage of their conviction and act regardless of 
frown or favour.. 


. 108 


திருக்குறள் 


45. பெரியாரைத் துணைக்கோடல் 


( குறள் 3 , 2 , 1 , 5 , 4 , 6 , 7 , 10 , 9 , 8 ) 


441. அறனறிந்து மூத்த வறிவுடையார் கேண்மை 

திறனறிந்து தேர்ந்து கொளல் . 


442. உற்ற நோய் நீக்கி யுறாஅமை முற்காக்கும் 

பெற்றியார்ப் பேணிக் கொளல் . 


443. அரியவற்று ளெல்லா மரிதே பெரியாரைப் 

பேணித் தமராக் கொளல் . 


444. தம்மிற் பெரியார் தமரா வொழுகுதல் 

வன்மையு ளெல்லாந் தலை . 


445. சூழ்வார்கண் ணாக வொழுகலான் மன்னவன் 

சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் . 


446. தக்கா ரினத்தனாய்த் தானொழுக வல்லானைச் 

செற்றார் செயக்கிடந்த தில் . 


447. இடிக்குந் துணையாரை யாள்வாரை யாரே 

கெடுக்குந் தகைமை யவர் . 


448. இடிப்பாரை யில்லாத வேமரா மன்னன் 

கெடுப்பா ரிலானுங் கெடும் . 


449. முதலிலார்க் கூதிய மில்லை மதலையாஞ் 

சார்பிலார்க் கில்லை நிலை. 


450. பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே 

நல்லார் தொடர்கை விடல் . 


109 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLVI. AVOIDING THE VULGAR 


( M.A. 1 , 4 , 3 , 5 , 6 , 7 , 10 , 9 , 8 , 2 ) 


451. Worthies will dread the vulgar . The vulgar will 

have the vulgar by his side as kinsmen . 


452. Waters will differ in quality according to the 

nature of the soil . So men s wisdom differs in 

accordance with the company they keep . 
453. Men s feelings or thoughts are due to their mind . 

The man s status is judged by his company. 
454. Man s wisdom seems to issue from his mind , 

but it is really the fruit of his association . 


455. Both purity of mind and purity of action issue 

from and depend upon purity of association . 
456. The pure in mind have viruous progeny . No 

action that is not good is done by men of good 
association . 


457. Good mind does good to men in their lives . Good 

association affords all manner of praise . 
458. Though sages ( perfect men ) have right good 

minds , good association strengthens them . 
459. Good mind makes heaven . Good company makes 

the enjoyment steady ( guards the pure mind 

against its going astray ). 
460. No surer help there is than good company , and 

no greater woe is wrought than by evil associa 
tion . 


" Tell me the company you keep and I will tell you what 
you are " . Evil associations corrupt good.manners " . 


Q 110 


திருக்குறள் 


46. சிற்றினஞ் சேராமை 


( குறள் 1 , 4 , 3 , 5 , 6 , 7 , 10 , 9 , 8 , 2 ) 


451. சிற்றின மஞ்சும் பெருமை சிறுமைதான் 

சுற்றமாச் சூழ்ந்து விடும் . 


452. நிலத்தியல்பா னீர்திரிந் தற்றாகு மாந்தர்க் 

கினத்தியல்ப தாகு மறிவு . 


453. மனத்தானா மாந்தர்க் குணர்ச்சி யினத்தானா 

மின்னா னெனப்படுஞ் சொல் . 


454. மனத்து ளது போலக் காட்டி யொருவற் 

கினத்துள தாகு மறிவு . 


455. மனந்தூய்மை செய்வினை தூய்மை யிரண்டு 

மினந்தூய்மை தூவா வரும் . 


456 . 


மனந்தூயார்க் கெச்சநன் றாகு மினந்தூயார்க் 
கில்லைநன் றாகா வினை . 


457. மனநல மன்னுயிர்க் காக்க மினநல 

மெல்லாப் புகழுந் தரும் . 


458. மனநல நன்குடைய ராயினுஞ் சான்றோர்க் 

கினநல னேமாப் புடைத்து , 


459. மனநலத்தி னாகு மறுமைமற் றஃது 

மினநலத்தி னேமாப் புடைத்து . 


460. நல்லினத்தி னூங்குந் துணையில்லை தீயினத்தி 

னல்லற் படுப்பதூஉ மில் . 


111 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLVII . THE WAY OF KNOWING AND DOING 


( M.A. 4 , 1 , 5 , 2 , 10 , 8 , 3 , 9 , 7 , 6 ) 


461. Consider well the output , income and profit to 

come out of the enterprise and then undertake it . 
462. Consult experts , deliberate and act . To them that 

do so nothing is dear or hard . 
463. The wise will not encourage a transaction 

involving loss of capital in the hope of making 
large profit . 


464. They who dread scorn and reporach will not 

launch themselves on a doubtful bargain . 
465. To rise against foes without a well - thought - out 

plan is only to help them to grow firmly on 

well - prepared soil . 
466. Ruin will ensue an act which ought not to be 

done and ruin will accrue if what ought to be 
done be not done . 


467. Dare to do a thing after mature thought . It is 

shameful to say that we will think after entering 


on it . 


468. The trouble taken to do a thing not in the right 

way will be in vain despite the help of many. 
469. There will be a mistake in doing good if the 

benefaction be done regardless of the worth of 

the respective beneficiaries . 
470. Think and do what the world will not despise . 

The world will not accept anything done which 
is unbecoming to the doer or which is infra dig 
to him . 


466 and 469 are often quoted 


0 1 1 2 


திருக்குறள் 


47. தெரிந்து செயல்வகை 
( குறள் 4 , 1 , 5 , 2 , 10 , 8 , 3 , 9 , 7 , 6 ) 


461. அழிவதூஉ மாவதூஉ மாகி வழிபயக்கு 

மூதியமுஞ் சூழ்ந்து செயல் . 


462. தெரிந்த வினத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க் 

கரும்பொருள் யாதொன்று மில் . 


463. ஆக்கங் கருதி முதலிழக்குஞ் செய்வினை 

யூக்கா ரறிவுடை யார் . 


464. தெளிவி லதனைத் தொடங்கா ரிளிவென்னு 

மேதப்பா டஞ்சு பவர் . 


465. வகையறச் சூழா தெழுதல் பகைவரைப் 

பாத்திப் படுப்பதோ ராறு . 


466. செய்தக்க வல்ல செயக்கெடுஞ் செய்தக்க 

செய்யாமை யானுங் கெடும் . 


467. எண்ணித் துணிக கருமந் துணிந்தபி 

னெண்ணுவ மென்ப திழுக்கு . 


468. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று 

போற்றினும் பொத்துப் படும் . 


469. நன்றற்றா லுள்ளுந் தவறுண் டவரவர் 

பண்பறிந் தாற்றாக் கடை . 


470. எள்ளாத வெண்ணிச் செயல்வேண்டுந் தம்மொடு 

கொள்ளாத கொள்ளா துலகு . 


1130 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XLVIII . TO KNOW THE STRENGTH 


( M.A. 1 , 3 , 2 , 4 , 6 , 5 , 7 , 9 , 8 , 10 ) 
471. Weigh will, before you do , the difficulty of the 

deed , your strength , the strength of your enemy 

and the force of the allies on either side . 
472. To those who proceed to do a thing after knowing 

its feasibility and weighing well the ways and 

means for accomplishing it, nothing will go amiss . 
473. Many have fallen in the middle of their adventure 

begun by them without knowing their own 

strength and carried away by their enthusiasm . 
474. They who do not coolly think and act , who know 

no measure (moderation ) and who are self 

conceited - these will have a swift end . 
475. The axle of the cart laden with light peacock 

feathers will snap when it is heavily over loaded . 
476. They who climb the tree beyond the farthest 

top will pay with their life for their derring - doe 

or outdaring action . 
477. If you wish , give , knowing measure . That is the way 

to preserve your wealth and share it with others . 
478. It matters not though your resources be small if 

you are not lavish in your expenses ( if you do 

not outdo your income ) . 
479. The prosperity of him who does not live a life of 

moderation , though plausible , will soon vanish 

out of sight . 
480. Lavish beneficence without considering the 

means at one s command will speedily run out 
his wealth and accelerate his fall . 


471 . Measure is medicine 
475 & 476 are examples of pirthumolithal, ( Saying different) a 

figure of speech . 
478 . Cut your coat according to your cloth . 


0 114 


திருக்குறள் 


ப 


48. வலியறிதல் 


( குறள் 1 , 3 , 2 , 4 , 6 , 5 , 7 , 9 , 8 , 10 ) 


471. வினைவலியுந் தன்வலியு மாற்றான் வலியுந் 

துணைவலியுந் தூக்கிச் செயல் . 


472. ஒல்வ தறிவ தறிந்ததன் கட்டங்கிச் 

செல்வார்க்குச் செல்லாத தில் . 


473. உடைத்தம் வலியறியா ருக்கத்தி னூக்கி 

யிடைக்கண் முரிந்தார் பலர் . 


474. அமைந்தாங் கொழுகா னளவறியான் றன்னை 

வியந்தான் விரைந்து கெடும் . 


475. பீலிபெய் சாகாடு மச்சிறு மப்பண்டஞ் 

சால மிகுத்துப் பெயின் . 


476. நுனிக்கொம்ப ரேறினா ரஃதிறந் தூக்கி 

னுயிர்க்கிறுதி யாகி விடும் . 


477. ஆற்றி னளவறிந் தீக வதுபொருள் 

போற்றி வழங்கு நெறி . 


478 . 


ஆகா றளவிட்டி தாயினுங் கேடில்லை 
போகா றகலாக் கடை . 


479. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுளபோல 

வில்லாகித் தோன்றாக் கெடும் . 


480 . 


உளவரை தூக்காத வொப்புர வாண்மை 
வளவரை வல்லைக் கெடும் . 


1150 


a எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XLIX TO KNOW THE TIME 


( M.A. 1. 8 , 9 , 10 , 2 , 3 , 4 , 5 , 7 , 6 ) 
481. A crow will get the better of the owl in the day 

time . A king who wishes to put down his foes 

must bide his time . 
482. To do a thing in season is the cord that binds 

fortune irrevocably. 
483. Is there anything impossible ( under the sun ) if 

it be done with proper means and in season . 
484. The conquest of the world is feasible to him 

who desires it if it be attempted in season and 

with a proper knowledge of the place . 
485. They who wish to conquer the world will bide 

their time unperturbed in mind . 
486. The self - control ( forbearance )of the courageous 

man of action resembles the receding of the 

fighting ram bent on dealing the crushing blow . 
487. The wise ( or intelligent men ) will not burst out 

in anger . They will bide their time , nursing 

their wrath within them . 
488. Put up with your foes when you see them . When 

you see that their fateful hoür has arrived , see 

their heads down on the ground . 
489. When the rare chance arrives , do your utmost 

promptly and at once . 
490. Wait like the stork or crane with folded wings 

for the fittest time , and do like it which falls 
upon its prey and snatches it or souses when the 
fittest moment arrives . 


481 & 490 The proper season and the fittest moment are illus 

trated by the respective similes of the cock and the owl 

and of the crane and the fish . 
486. The forbearance for the time being of the man of action 

bent on defeating his foe is likened to the receding of the 
fighting ram before it makes a dreadful onslaught. 


R 116 


திருக்குறள் 


49. காலமறிதல் 


( குறள் 1 , 8 , 9 , 10 , 2 , 3 , 4 , 5 , 7 , 6 ) 


481. பகல்வெல்லுங் கூகையைக் காக்கை யிகல்வெல்லும் 

வேந்தர்க்கு வேண்டும் பொழுது . 


482. பருவத்தோ டொட்ட வொழுக றிருவினைத் 

தீராமை யார்க்குங் கயிறு . 


483. அருவினை யென்ப வுளவோ கருவியாற் 

கால மறிந்து செயின் . 


484. ஞாலங் கருதினுங் கைகூடுங் காலம் 

கருதி யிடத்தாற் செயின் . 


485. காலங் கருதி யிருப்பர் கலங்காது 

ஞாலங் கருது பவர் . 


486. ஊக்க முடையா னொடுக்கம் பொருதகர் 

தாக்கற்குப் பேருந் தகைத்து . 


487. பொள்ளென வாங்கே புறம்வேரார் காலம் பார்த் 

துள் வேர்ப்ப ரொள்ளி யவர் . 


488. செறுநரைக் காணிற் சுமக்க விறுவரை 

காணிற் கிழக்காந் தலை . 


489. எய்தற் கரிய தியைந்தக்கா லந்நிலையே 

செய்தற் கரிய செயல் . 


490. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் 

குத்தொக்க சீர்த்த விடத்து . 


117 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


L. TO KNOW THE PLACE 


( M.A. 1 , 8 , 7 , 10 , 5 , 9 , 6 , 2 , 4 , 3 ) 


491. Commence no operation nor slight any till you 

know the place of action thoroughly . 
492. Even to experts in war - craft and to men of great 

valour, to have a strong fort will stand in good 
stead . 


493. Even weak foes will fight well and win if they 

know the scene of war , the strength of self 

defence and then commence the operations . 
494. Those who have counted upon triumph will 

abandon it if their foes know the place , then 

proceed , cling closely to it and fight . 
495. The crocodile that is all powerful in the deep 

stream will be nowhere or easily defeated by 

any other when it gets out of it . 
496. The strong - wheeled lofty car cannot sail in the sea 

nor can the ship that sails in the sea run on land . 
497. If fought with due caution and in the right place , 

no other aid is needed than dauntlessness . 


498. If the man of hosts besieges the citadel of a 

man of small forces , be may lose courage and 
fail in his efforts . 


499. It is hard to assail a man in his own place even 

though he has no strong fort and great wealth . 
500. The fox will have the upper hand over the fear 

less and ferocious elephant with lancet - smitten 
face when its foot is deep in the marshy land . 


495 , 496,500 Note the apt similes of the crocodile , the car and 

the ship , and the fox and the elephant. 
498. Every Englishman s house is his castle . 


O 118 


திருக்குறள் 


50. இடனறிதல் 


( குறள் 1 , 8 , 7 , 10 , 5 , 9 , 6 , 2 , 4 , 3 ) 


491. தொடங்கற்க வெவ்வினையு மெள்ளற்க முற்று 

மிடங்கண்ட பின்னல் லது . 


492. முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கு மரண்சேர்ந்தா 

மாக்கம் பலவுந் தரும் . 


493. ஆற்றாரு மாற்றி யடுப விடனறிந்து 

போற்றார்கட் போற்றிச் செயின் . 


494. எண்ணியா ரெண்ண மிழப்ப ரிடனறிந்து 

துன்னியார் துன்னிச் செயின் . 


495 . 


நெடும்புனலுள் வெல்லு முதலை யடும்புனலி 
னீங்கி னதனைப் பிற . 


496 . 


கடலோடா கால்வ னெடுந்தேர் கடலோடு 
நாவாயு மோடா நிலத்து . 


497. அஞ்சாமை யல்லாற் றுணைவேண்டா வெஞ்சாமை 

யெண்ணி யிடத்தாற் செயின் . 


498. சிறுபடையான் செல்லிடஞ் சேரி னுறுபடையா 

னூக்க மழிந்து விடும் . 


499. சிறைநலனுஞ் சீரு மிலரெனினு மாந்த 

ருறைநிலத்தோ டொட்ட லரிது . 


500. காலாழ் களரி னரியடுங் கண்ணஞ்சா 

வேலாண் முகத்த களிறு . 


119 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LI . TO TEST AND CONFIDE 


( M.A. 8 , 6 , 1 , 7 , 5 , 2 , 3 , 4 , 9 , 10 ) 


501. Virtue, wealth , pleasure and life - fear , these four 

tests who stand are worth confidence . 


502. He alone is worth confidence who is of noble 

descent , free from faults , and modest , dreading 
stain . 


503. Even in those of rare learning and flawless 

character , when carefully scanned , absolute 

freedom from ignorance is rare . 
504. Scrutinize virtues and faults , and find whichever 

of them is more and confide . 


505. One s own deeds are the touchstone of one s 

greatness and its opposite , littleness . 


506. Don t confide in men of no kindred ( or character ) , 

who have neither attachment nor dread of sin . 
507. To confide in unwise men out of mere fond 

affection will lead to endless follies . 


508. One who confides in a stranger without ample 

scrutiny will bring on his posterity irretrievable 
woes . 


509 . Confide in none whom you have not fully tried . 

When once tried and taken into confidence , 

give each his due according to his deserts . 
510. Trusting without trial and suspecting the 

confidant will entail incurable ills . 


confidence is a plant of slow growth 
The friends thou has and thier adoption tried . 
Grapple ther to thy soul with hooks of steel 

- Shakespeare . 


0 120 


திருக்குறள் 


51. தெரிந்து தெளிதல் 


( குறள் 8 , 6 , 1 , 7,5 , 2 , 3 , 4 , 9 , 10 ) 


501. அறம்பொரு ளின்ப முயிரச்ச நான்கின் 

றிறந்தெரிந்து தேறப் படும் . 


502. குடிப்பிறந்து குற்றத்தி னீங்கி வடுப்பரியு 

நாணுடையான் கட்டே தெளிவு . 


503. அரியகற்றாசற்றார் கண்ணுந் தெரியுங்கா 

லின்மை யரிதே வெளிறு . 


504. குணநாடிக் குற்றமு நாடி யவற்றுண் 

மிகைநாடி மிக்க கொளல் . 


505. பெருமைக்கு மேனைச் சிறுமைக்குந் தத்தங் 

கருமமே கட்டளைக் கல் . 


506. அற்றாரைத் தேறுத லோம்புக மற்றவர் 

பற்றிலர் நாணார் பழி . 


507. காதன்மை கந்தா வறிவறியார்த் தேறுதல் 

பேதைமை யெல்லாந் தரும் . 


508. தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை 

தீரா விடும்பை தரும் . 


509 , தேறற்க யாரையுந் தேராது தேர்ந்தபிற் 

றேறுக தேறும் பொருள் . 


510. தேரான் றெளிவுந் தெளிந்தான்க ணையுறவுந் 

தீரா விடும்பை தரும் . 


121 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LII . TO TRY AND EMPLOY 


( M.A. 3 , 5 , 4 , 9 , 1 , 2 , 7 , 6 , 8 , 10 ) 
511. He should be employed who , after a careful 

scrutiny of good and evil , is found to have chosen 
good for his guide . 


512. He is fit to be employed who improves the 

resources . spreads plenty , and scrutinizes the 

obstacles to progress . 
513. He must be taken as a confidant who has great 

love , wisdom , charity and non - avariciousness 
- these four virtues . 


514. Many men have failed in action , though they 

have stood many a test otherwise . 
515. None but him that knows the work well and 

does it patiently should be employed , not even 

he personally attached to the employer. 
516. Let the work begin after an assurance of the 

expertness of the doer, of the nature of his work 

and of the fitness of the time for doing it . 
517. Entrust the work to a man after assuring yourself 

that he will discharge the duty in this manner . 
518. Entrust the particular work to be done to a man 

after ascertaining his special aptitude for it . 
519. Fortune deserts him ( the employer ) who thinks 

otherwise of the intimacy of the special officer 

deputed for the work . 
520. Let the king daily supervise the work of his 

officers . When these do their work aright , all 

will be right in the world . 
-- 
5 ? 5 . Theoretically clever men are often sorry failures in practice 
516 , Personal intimacy should not meddle with the work of the expert. 
517-518 Choose apt men and entrust them with the special work . 


0122 


திருக்குறள் 


52. தெரிந்து வினையாடல் 


( குறள் 3 , 5 , 4 , 9 , 1 , 2 , 7 , 6 , 8 , 10 ) 


511. நன்மையுந் தீமையு நாடி நலம்புரிந்த 

தன்மையா னாளப் படும் . 


512. வாரி பெருக்கி வளம்படுத் துற்றவை 

யாராய்வான் செய்க வினை . 


513. அன்பறிவு தேற்ற மவாவின்மை யிந்நான்கு 

நன்குடையான் கட்டே தெளிவு . 


514 . 


எனைவகையாற் றேறியக் கண்ணும் வினைவகையான் 
வேறாகு மாந்தர் பலர் . 


515. அறிந்தாற்றிச் செய்கிற்பாற் கல்லால் வினைதான் 

சிறந்தானென் றேவற்பாற் றன்று . 


516. 


செய்வானை நாடி வினைநாடிக் காலத்தோ 
டெய்த வுணர்ந்து செயல் . 


517. இதனை யிதனா லிவன் முடிக்கு மென்றாய்ந் 

ததனை யவன்கண் விடல் . 


518 . 


வினைக்குரிமை நாடிய பின்றை யவனை 
யதற்குரிய னாகச் செயல் . 


519 . 


வினைக்கண் வினையுடையான் கேண்மைவே றாக 
நினைப்பானை நீங்குந் திரு . 


520. நாடோறு நாடுக மன்னன் வினைசெய்வான் 

கோடாமை கோடா துலகு . 


123 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LII ) . TO CHERISH THE KINDRED 


( M.A. 4 , 6 , 5 , 1 , 2 , 3 , 8 , 7 , 9 , 10 ) 


521. To show old attachment even in adversity is to 

be found only in the kindred . 
522. If kinsmen of unabated love can be had , fortunes 

of diverse sorts will bud forth ever new . 


523. The life of the man who is un social or does not 

freely mix with his kindred will be a waste as a 
full - flooded tank without a bank . 


524. The good of the wealth obtained is to live 

encircled by one s kindred . 


525. The use of gifts and sweet words by a man is 

that they will bring heaps of relations to live 

about him . 
526. A man of liberal gifts and no anger is a kinsman 

unsurpassed in the wide world . 
527. The crow eats crying for its fellows and sharing 

the food with them without concealment . Fortune 

too will abide with only men of like nature . 
528 , Where the king casts no general glance but 

regards each in his degree , many dwell happily 
on that account . 


529. Once kinsmen but estranged from him , they will 

come round when the cause of estrangement 

ceases to exist . 
530. When a kinsman who had deserted the king 

goes back to him with an object, he should sit 
calmly and ponder over , and then receive him . 


527 . 
528 . 
530 , 


The cow s fellowship is proverbial 
Degrees are observed by kings, 
Great caution is needed in the case of a selfish deserter 
being received back into the fold . 


124 


திருக்குறள் 


53. சுற்றந்தழால் 


( குறள் 4 , 6 , 5 , 1 , 2 , 3 , 8 , 7 , 9 , 10 ) 


521. பற்றற்ற கண்ணும் பழைமைபா ராட்டுதல் 

சுற்றத்தார் கண்ணே யுள . 


522. விருப்பறாச் சுற்ற மியையி னருப்பறா 

வாக்கம் பலவுந் தரும் . 


523. அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளாக் 

கோடின்றி நீர்நிறைந் தற்று . 


524. சுற்றத்தாற் சுற்றப் படவொழுகல் செல்வந்தான் 

பெற்றத்தாற் பெற்ற பயன் . 


525. கொடுத்தலு மின்சொலு மாற்றி னடுக்கிய 

சுற்றத்தாற் சுற்றப் படும் . 


526 , பெருங்கொடையான் பேணான் வெகுளி யவனின் 

மருங்குடையார் மாநிலத் தில் . 


527. காக்கை கரவா கரைந்துண்ணு மாக்கமு 

மன்னநீ ரார்க்கே யுள . 


528. பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கி 

னதுநோக்கி வாழ்வார் பலர் . 


529 . 


தமராகித் தற்றுறந்தார் சுற்ற மமராமைக் 
காரண மின்றி வரும் . 


530 , உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்த 

னிழைத்திருந் தெண்ணிக் கொளல் . 


1250 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LIV . NOT FORGETTING 


( M.A. 10 , 7 , 1 , 3 , 9 , 8 , 6 , 4 , 2,5 ) 
531. Worse than great indignation is forgetfulness 

brought about by rapturous delight . 
532. Forgetfulness will kill reputation as surely as 

daily indigence does wisdom . 
533. To the forgetful there is no fame. It is the decision 

of scholars of all sorts and conditions in the 
world . 


534. The fearful have no fort ( refuge ). In a like manner 

the forgetful have no good . 
535. Whoforgets to guard beforehand will repent his 

fault when unexpected difficulties arise . 
536 , There is nothing like unforgetfulness if it can be 

had unfailingly , at all times , and towards all . 
537. There is nothing rare that cannot be won if it be 

cherished and done without forgetfulness (with 

the instrument of unforgetfulness ). 
538. Things praise worthy must be cherished and 

done . Those who despise and neglect to do 

them will have no joy in their sevenfold births . 
539. When they are in the ecstasy of their delight 

and therefore self - forgetful, let them think of 

the ruined through self- oblivion . 
540. It is easy to achieve what is thought if the mind 

retains what is thought without forgetfulness . 


531 , Self - fortgetfulness is often due to excessive delight. 
532 , 534 , 536 , 537 The evil effects of forgetfulness - loss of fame 

and all good , a fact attested by scholars of all grades . 
539 . Memory is the warder of the brain , and if retentive 

memory plays false in times of jocund jollity , the cases of 
those who have lost thier name and fame through their 
self -oblivion must be recollected . 


126 


திருக்குறள் 


54. பொச்சாவாமை 


( குறள் . 10 , 7 , 1 , 3 , 9 , 8 , 6 , 4 , 2 , 5 ) 


531. இறந்த வெகுளியிற் றீதே சிறந்த 

வுவகை மகிழ்ச்சியிற் சோர்வு . 


532. பொச்சாப்புக் கொல்லும் புகழை யறிவினை 

நிச்ச நிரப்புக்கொன் றாங்கு . 


533. பொச்சாப்பார்க் கில்லை புகழ்மை யதுவுலகத் 

தெப்பானூ லோர்க்குந் துணிவு . 


534. அச்ச முடையார்க் கரணில்லை யாங்கில்லை 

பொச்சாப் புடையார்க்கு நன்கு . 


535. முன்னுறக் காவா திழுக்கியான் றன்பிழை 

பின்னூ றிரங்கி விடும் . 


536. இழுக்காமை யார்மாட்டு மென்றும் வழுக்காமை 

வாயி னதுவொப்ப தில் . 


537. அரியவென் றாகாத வில்லை பொச்சாவாக் 

கருவியாற் போற்றிச் செயின் . 


538. புகழ்ந்தவை போற்றிச் செயல்வேண்டுஞ் செய்யா 

திகழ்ந்தார்க் கெழுமையு மில் . 


539. இகழ்ச்சியிற் கெட்டாரை யுள்ளுக தாந்தம் 

மகிழ்ச்சியின் மைந்துறும் போழ்து . 


540 , உள்ளிய தெய்த லெளிதுமன் மற்றுந்தா 

னுள்ளிய துள்ளப் பெறின் . 


127 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LV . GOOD GOVERNMENT 


( M.A. 1 , 4 , 7 , 5 , 6 , 8 , 9 , 10 , 2 , 3 ) 


541. Think well and be not partial, govern all justly and 

do the best . This alone is the right way or method . 
542. All the world looks up to the sky for rain , and all 

the subjects look to the king for justice ( fair play ) 
543. The king s sceptre has been at the bottom or prime 

cause of all the polite learning and virtue , or 
Ethics and laws . 


544. · The world bows at the feet of the great king 

who wields his sceptre for the good of his subjects. 
545. Season showers and bumber crops attend the 

state whose king wields his sceptre according 

to the law . 
546 , It is not lance that gives victory to the king , 

but the sceptre , if it be not swayed amiss or 

inequitably . 
547. The king protects all the earth , and even - handed 

justice guards him . 


548. The inaccessible , unconsulting and unjust king 

sinks low in status ( rank ) , and estimation and 

perishes by himself . 
549. It is the king s duty , not his fault , if he protects his 

subjects ( from foreign aggression and internal 
insurrection ) and punishes the delinquents at 
home. 


550. If the king inflicts capital punishment on the 

cruel criminals, his actions will tantamount to 
the farmer s weeding out the grain - growing fields. 


545 . 


Iyalpuli - does it mean , according to what is contained 
in the literature of the low? 
A similitude from the agricultural operation , 


550 . 


128 


திருக்குறள் 


55. செங்கோன்மை 


( குறள் 1 , 4 , 7 , 5 , 6 , 8 , 9 , 10 , 2 , 3 ) 


541. ஓர்ந்துகண் ணோடா திறை புரிந் தியார்மாட்டுந் 

தேர்ந்து செய் வஃதே முறை . 


542. வானோக்கி வாழு முலகெல்லா மன்னவன் 

கோனோக்கி வாழுங் குடி . 


543. அந்தணர் நூற்கு மறத்திற்கு மாதியாய் 

நின்றது மன்னவன் கோல் . 


544. குடிதழீஇக் கோலோச்சு மாநில மன்ன 

னடிதழீஇ நிற்கு முலகு . 


545. இயல்புளிக் கோலோச்சு மன்னவ னாட்ட 

பெயலும் விளையுளுந் தொக்கு . 


546. வேலன்று வென்றி தருவது மன்னவன் 

கோலதூஉங் கோடா தெனின் , 


547. இறைகாக்கும் வையக மெல்லா மவனை 

முறைகாக்கும் முட்டாச் செயின் . 


548. எண்பதத்தா னோரா முறை செய்யு மன்னவன் 

றண்பதத்தாற் றானே கெடும் . 


549. குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடிதல் 

வடுவன்று வேந்தன் றொழில் . 


550. கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் 

களைகட் டதனொடு நேர் . 


129 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LVI . TYRANNY ( CRUEL GOVERNMENT ) 

( M.A. 8 , 10 , 2 , 7 , 9 , 1 , 4 , 3 , 6 , 5 ) 
551. The king who harasses and does injustice in 

his regime is worse or crueller than the profes 

sionalmurderer ( assassin ) . 
552. The king who wields his sceptre and demands 

a gift is like the lance - bearer who forces the 

wayfarer to halt and give up what he has . 
553. The king who does not himself see how goes 

his realm will bring it to ruin day by day. 
554. The king who wields his rod awry and takes no 

counsel will lose at once both his wealth and 

subjects . 
555. The tears shed by subjects on account of royal 

tyranny or unbearable oppression are what will 

wear away the king s opulence ( prosperity ) . 
556. Right rule makes monarch s glory steady. Else 

his light will flicker and his glory will pass away. 
557. As lack of rain is to the parched world , so is 

lack of royal grace to his subjects (living beings ) 
558. To one who is subject to the iron rod of a tyrant 

king , possession is worse than poverty . 
559. If the king swerves from justice and bears away 

rain falls scarce and the clouds don t pour . 
560. If the protector does not protect , the cattle will 

become scarce , adn the sages or six smiths 
will forget thier sacred or technical studies . 


552 . 


555 . 
558 . 


The highway robber s peremptory order to the traveller 
being to stand and deliver to him what he has . 
Compare : Elai alutha kannir kuriya Valai Yokkum . 
The tyrant will oppress the rich man . 
A third interpretation is the sixfold smiths and artisans: car 
penter, blacksmith , stone smith , metalsmith , architect and 
painter. an - payan - the products of cowscalves ( cattle ), milk 
(butter and ghee), manure - very necessary for agriculturists 
or householders. These masters of arts and crafts will case to 
discharge their functions when thier person and property are 
unprotected by nulers. The restricted interpreation with refer 
ence to the yaga performers and performance is pro -aryan . 
Read am - payan - ( ahum payan ) the benefits of labour. For , 
Jurisprudence 132 , 222,754, 1033 , kural. 


0 130 


திருக்குறள் 


56. கொடுங்கோன்மை 


( குறள் 8 , 10 , 2 , 7 , 9 , 1 , 4 , 3 , 6 , 5 ) 


551. கொலைமேற்கொண் டாரிற் கொடிதேயலைமேற்கொண் 

டல்லவை செய்தொழுகும் வேந்து . 


552. வேலொடு நின்றா னிடுவென் றதுபோலுங் 

கோலொடு நின்றா னிரவு . 


553. நாடொறு நாடி முறைசெய்யா மன்னவ 

னாடொறு நாடு கெடும் . 


554. கூழுங் குடியு மொருங்கிழக்குங் கோல்கோடிச் 

சூழாது செய்யு மரசு . 


555. அல்லற்பட் டாற்றா தழுதகண் ணீரன்றே 

செல்வத்தைத் தேய்க்கும் படை . 


556. மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை யஃதின்றேல் 

மன்னாவா மன்னர்க் கொளி . 


557. துளியின்மை ஞாலத்திற் கெற்றற்றே வேந்த 

னளியின்மை வாழு முயிர்க்கு . 


558. இன்மையி னின்னா துடைமை முறைசெய்யா 

மன்னவன் கோற்கீழ்ப் படின் . 


559. முறைகோடி மன்னவன் செய்யி னுறைகோடி 

யொல்லாது வானம் பெயல் . 


560. ஆபயன் குன்று மறுதொழிலோர் நூன்மறப்பர் 

காவலன் காவா னெனின் . 


131 [ 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LVII . NOT TO TERRORISE . 


(M.A. 1 , 2 , 10 , 4 , 8 , 6 , 7 , 5 , 9 , 3 ) 
561. He is a king who makes proper investigation 

and metes out punishment as a deterrent to the 

increase of crime . 
562. They who desire to rule long and without inter 

ruption raise the rod in a terrifying manner but 

let it gently fall . 
563. The terrorising tyrant will soon snap the bond 

of rule , 


564. The evil word or obloquy that the king is a tyrnat, 

will reach his place in haste and soon cut short 

his life ( or the downpour of rain ) . 
565. The ample wealth of the king who is rarely 

accessible and whose face is frowning will be 

dreaded like the sight of the devil or demon . 
566. If the tyrnats speaks harsh and looks cruel , his 

large wealth will not last long but have a short end . 
567. Harsh words and severe punishments will act 

as a file on rough iron and wear away the tyrant 

might . 
568. The king who does not consult his counsellors 

nor think for himself but reproves in his angry 
mood will lose his fortune . 


569. The king who does not fortify when defied by 

his enemy will tremble in time of war and 

perish quickly . 
570. There is no burden for the earth heavier than 

the rod of the tyrant who gives his ear to tom - 
fools is state matters . 


568 . 


Inam of the king - ministers, generals and others 
Tyrants attract tomfools . 


570 . 


132 


திருக்குறள் 


57. வெருவந்த செய்யாமை 


( குறள் 1 , 2 , 10 , 4 , 8 , 6 , 7 , 5 , 9 , 


3 ) 


561. தக்காங்கு நாடித் தலைச்செல்லா வண்ணத்தா 

லொத்தாங் கொறுப்பது வேந்து . 


562. கடிதோச்சி மெல்ல வெறிக நெடிதாக்க 

நீங்காமை வேண்டு பவர் . 


563 , வெருவந்த செய்தொழுகும் வெங்கோல னாயி 

னொருவந்த மொல்லைக் கெடும் . 


564. இறைகடிய னென்றுரைக்கு மின்னாச்சொல் வேந்த 

னுறைகடுகி யொல்லைக் கெடும் . 


565. அருஞ்செவ்வி யின்னா முகத்தான் பெருஞ்செல்வம் 

பேஎய்கண் டன்ன துடைத்து . 


566. கடுஞ்சொல்லன் கண்ணில னாயி னெடுஞ்செல்வ 

நீடின்றி யாங்கே கெடும் . 


567 . 


கடுமொழியுங் கையிகந்த தண்டமும் வேந்த 
னடுமுரண் டேய்க்கு மரம் . 


568. இனத்தாற்றி யெண்ணாத வேந்தன் சினத்தாற்றிச் 

சீறிற் சிறுகுந் திரு . 


569. செருவந்த போழ்திற் சிறைசெய்யா வேந்தன் 

வெருவந்து வெய்து கெடும் . 


570. கல்லார்ப் பிணிக்குங் கடுங்கோ லதுவல்ல 

தில்லை நிலக்குப் பொறை . 


133 ) 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LVIII . COMPLAISANCE ( GRACIOUSNESS ) 


( M.A. 1 , 5 , 7 , 8 , 9 , 10 , 6 , 4 , 2 , 3 ) 
571. The world abides for the fact that complaisance 

alias the beautiful, high Dame Grace exists . 
572. The world wags in Graciousness . The uncomp 

laisant are the earth s burden . 
573. Of what use is a tune if it be not accordant with 

the song ? Of what use is the eye , if it be not 

endowed with graciousness ? 
574. Of what use is the eye seen in the face to it if it 

expresses no measure of grace ? 
575. Graciousness is the eye s adornment . Without 

it the eye will be deemed an ucler , ( sore , wound ) . 
576. They are like the trees implanted in the earth if 

their eyes cast no kindly glances . 
577. The ungracious are devoid of eyes . Those who 

have eyes never lack complaisance . 
578. Who can be gracious without prejudice to their 

duty have a right to ( live in ) this world . 
579. The quality of forbearance with grace is excel 

lent even in the case of those of vexatious tem 

perament . 
580. Those who are fond of high civilisation or 

civility will quietly quaff poisonous draughts 
though they see and know that the mixture is 
poisonous . 


576 , 


They are like the clayey puppets with eyes that do not 


move . 


580 . 


When the milk - oceana was chrned and the chord 
serpent disgorged poison , Siva took in the poison and 
served the pure amirta ( nectar ) to the anxious gods . 
Hence the name Neela - kandan . 


134 


திருக்குறள் 


58. கண்ணோட்டம் 


( குறள் 1 , 5 , 7 , 8 , 9 , 10 , 6 , 4 , 2 , 3 ) 


571 . 


கண்ணோட்ட மென்னுங் கழிபெருங் காரிகை 
யுண்மையா னுண்டிவ் வுலகு . 


572. கண்ணோட்டத் துள்ள துலகிய லஃதிலா 

ருண்மை நிலக்குப் பொறை . 


573. பண்ணென்னாம் பாடற் கியைபின்றேற் கண்ணென்னாங் 

கண்ணோட்ட மில்லாத கண் . 


574. உளபோன் முகத்தெவன் செய்யு மளவினாற் 

கண்ணோட்ட மில்லாத கண் . 


575. கண்ணிற் கணிகலங் கண்ணோட்ட மஃதின்றேற் 

புண்ணென் றுணரப் படும் . 


576. மண்ணோ டியைந்த மரத்தனையர் கண்ணோ 

டியைந்துகண் ணோடா தவர் . 


577. கண்ணோட்ட மில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் 

கண்ணோட்ட மின்மையு மில் . 


578. கருமஞ் சிதையாமற் கண்ணோட வல்லார்க் 

குரிமை யுடைத்திவ் வுலகு . 


579 , ஒறுத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கண் ணோடிப் 

பொறுத்தாற்றும் பண்பே தலை . 


580. பெயக்கண்டு நஞ்சுண் டமைவர் நயத்தக்க 

நாகரிகம் வேண்டு பவர் . 


135 - 


- எம் . எஸ் , பூரணலிங்கம் பிள்ளை 


LIX . TO DIRECT SPIES 


( M.A. I , 5 , 10 , 6 , 2 , 3 , 4 , 7 , 8 , 9 ) 


581. Spies and diplomatology - these two are clearly 

the king s ( two ) eyes . 
582. It is the duty of the king always to grasp quickly 

whatever happens to all every day. 
583. Victory does not go to the king who does not know 

how to get at the truth out of the information 

furnished by his spies . 
584. True spies have their eyes always on the king s 

officers , kith and kin , foes , over all these . 
585. Clever spies are they who let not their disguise 

be suspected , whose eyes do not discover fear 

and who let no secret leak out anywhere . 
586. A spy is a monk in disguise , a vertible ascetic , 

who makes thorough investigation and who 
does not fall back , whatever men do to him or 

whatever befalls him . 
587. A spy is he whose ear is alive to dark secrets 

and who renders a clear report of the facts 

gleaned by him . 
588. It is well to ascertain truth from the spies reports 

by comparing them with what other spies have 

reported 
589. Manage to see that one spy does not know or 

come into contact with another. If three spies 
report alike , take that to be truth . 


590. Don t reward the spies in public . If you do so , all the 

secrets will be out , and no privacy can be kept up . 


Every government knows the worth and values the 
service of the Secret Intelligence department for the 
detection of crimes. 


136 


திருக்குறள் 


59. ஒற்றாடல் 


( குறள் 1 , 5 , 10 , 6 , 2 , 3 , 4 , 7 , 8 , 9 ) 


581. ஒற்று முரைசான்ற நூலு மிவையிரண்டுந் 

தெற்றென்க மன்னவன் கண் . 


582. எல்லார்க்கு மெல்லா நிகழ்பவை யெஞ்ஞான்றும் 

வல்லறிதல் வேந்தன் தொழில் . 


583. ஒற்றினா னொற்றிப் பொருடெரியா மன்னவன் 

கொற்றங் கொளக்கிடந்த தில் . 


584. வினைசெய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதா ரென்றாங் 

கனைவரையு மாராய்வ தொற்று . 


585 , 


கடாஅ வுருவொடு கண்ணஞ்சா தியாண்டு 
முகாஅமை வல்லதே யொற்று . 


586. துறந்தார் படிவத்த ராகி யிறந்தாராய்ந் 

தென்செயினுஞ் சோர்வில தொற்று . 


587. மறைந்தவை கேட்கவற் றாகி யறிந்தவை 

யையப்பா டில்லதே யொற்று . 


588. ஒற்றொற்றித் தந்த பொருளையு மற்றுமோ 

ரொற்றினா லொற்றிக் கொளல் . 


589. ஒற்றொற் றுணராமை யாள்க வுடன்மூவர் 

சொற்றொக்க தேறப் படும் . 


590. சிறப்பறிய வொற்றின்கட் செய்யற்க செய்யிற் 

புறப்படுத்தா னாகு மறை . 


137 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LX . THE WEALTH OF ENERGY 


( M.A. 1 , 2 , 8 , 4 , 3 , 5 , 7 , 9 , 10 , 6 ) 


591. The rich are those who have energy . The 

unen - ergetic own nothing , whatever else they 

possess . 
592. To have energy or courage is real wealth . 

Riches will not last but will take wings . 
593. They who have the wealth of concenterated 

energy will never cry in despair , that they have 

lost their wealth or fortune . 
594. Good fortune seeks him out , ( his path ) who has 

inflexible energy . 
595. The measure of the luxuriant growth of the flower 

is the measure of the water supplied to it . The 

status of men depends on the stock their energy . 
596. Aim loftily whatever you think of . Have high 

ideals . Though they may fail , they will not have 

the nature of character of failure but will be grand 
597. Men of energy quail not in case of defeat or 

failure , as the elephant keeps up its majesty 

though it be smitten by deadly arrows . 
598. The unenergetic dull men can never attain the 

pride of being liberal patrons in the world or of 

saying proudly we are liberal in gift . 
599. Though the elephant be huge in bulk and armed 

with sharp - pointed tusks , it will be terrified 

when the tiger attacks it . 
600. Real strength is the wealth of Energy or spirit . 

Those who are devoid of it are different. They 
are but trees , though in human form . 


595 . 


Failures are pillars of success . 
" Still through our paltry stir and strife Glows down the 
high ideal " - ( J.R. Lowell ) . 
How far high failure overleaps the bound of her successes 
- ( Lewis Morris ) . 
Better to have failed in the high aim , as I , Than vulgarly 
in the low aim succeed - ( R. Browning ) 


0 138 


திருக்குறள் 


60. ஊக்கமுடைமை 


( குறள் 1 , 2 , 8 , 4 , 3 , 5 , 7 , 9 , 10 , 6 ) 


591 . 


உடைய ரெனப்படுவ தூக்க மஃதில்லா 
ருடைய துடையரோ மற்று . 


592. உள்ள முடைமை யுடைமை பொருளுடைமை 

நில்லாது நீங்கி விடும் 


593. ஆக்க மிழந்தேமென் றல்லாவா ருக்க 

மொருவந்தங் கைத்துடை யார் . 


594. ஆக்க மதர்வினாய்ச் செல்லு மசைவிலா 

வூக்க முடையா னுழை . 


595 , வெள்ளத் தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் 

முள்ளத் தனைய துயர்வு . 


596. உள்ளுவ தெல்லா முயர்வுள்ளல் மற்றது 

தள்ளினுந் தள்ளாமை நீர்த்து . 


597. சிதைவிடத் தொல்கா ருரவோர் புதையம்பிற் 

பட்டுப்பா டுன்றுங் களிறு . 


598. உள்ள மிலாதவ ரெய்தா ருலகத்து 

வள்ளிய மென்னுஞ் செருக்கு . 


599. பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை 

வெரூஉம் புலிதாக் குறின் . 


600. உரமொருவற் குள்ள வெறுக்கையஃதில்லார் 

மரமக்க ளாதலே வேறு . 


139 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXI . NOT BEING INDOLENT 


(M.A. 3 , 1 , 2 , 4 , 7 , 6 , 10 , 5 , 8 , 9 ) 
601. The family which is a never -failing lamp will go to 

pot when it is affected by the taint of indolence . 
602. They who desire to maintain the dignity of the 

family will avoid indolence which kills endeavour. 
603. The family which has given birth to the ignorant 

man who fosters ruinous indolence will perish 
before him . 


604. Those who , clasped in the arms of indolence , 

do not strive to do noble things , will wreck their 

family and increase their faults . 
605. Procrastination , oblivion , indolence and sleep - 

these four make the yacht for those who are 

doomed to perdition , 
606. Though in the good graces of the lords of the 

earth , the indolent will hardly attain good gain . 
607. They who do not strive to do noble things owing 

to their love of indolence will not only be rebuked 
but treated with insolence . 


608. If indolence finds it habitate in a noble family , 

it will enslave them to their foes . 
609. If one will give up his subjection to indolence , 

he will save himself from all the faults that have 

overtaken the governance of the family. 
610. The king who is not indolent will gain en masse 

all that was covered by the foot of the god who 
measured the world . 


605 . 
607 . 
610 , 


The sinking pleasure - boat . 
The contrast of the two sisters , 
Trivikrama, an avatar of Vishnu , measured the three worlds in 
three steps to the discomfiture of the Emperor Bali . 


0 140 


திருக்குறள் 


61. மடியின்மை 


( குறள் 3 , 1 , 2 , 4 , 7 , 6 , 10 , 5 , 8 , 9 ) 


601 . 


குடியென்னுங் குன்றா விளக்க மடியென்னு 
மாசூர மாய்ந்து கெடும் . 


602. மடியை மடியா வொழுகல் குடியைக் 

குடியாக வேண்டு பவர் . 


603. மடிமடிக் கொண்டொழுகும் பேதை பிறந்த 

குடிமடியுந் தன்னினு முந்து . 


604. குடிமடிந்து குற்றம் பெருகு மடிமடிந்து 

மாண்ட வுஞற்றி லவர்க்கு . 


605. நெடுநீர் மறவி மடிதுயி னான்குங் 

கெடுநீரார் காமக் கலன் . 


606. படியுடையார் பற்றமைந்தக் கண்ணு மடியுடையார் 

மாண்பய னெய்த லரிது . 


607. இடிபுரிந் தெள்ளுஞ்சொற் கேட்பர் மடிபுரிந்து 

மாண்ட வுஞற்றி லவர் . 


608 . 


மடிமை குடிமைக்கட் டங்கிற்றன் னொன்னார்க் 
கடிமை புகுத்தி விடும் . 


609. குடியாண்மை யுள்வந்த குற்ற மொருவன் 

மடியாண்மை மாற்றக் கெடும் . 


610 . 


மடியிலா மன்னவ னெய்து மடியளந்தான் 
றாஅய தெல்லா மொருங்கு . 


1410 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXII . MANLY EXERTION 


( M.A. 2 , 3 , 5 , 6 , 1 , 7 , 4 , 8 , 9 , 10 ) 
611. Don t faint that anything is hard or impossible . 

Strenuous exertion achieves greatness . 
612. Take care that in action there is no failure ( you 

avoid defeat ) . The world does not care for those 

who leave their work incomplete . 
613. In the dignity of strenuous labour lies the pride 

of doing service to others . 
614. Beneficnence (benefaction ) in the case of one 

who makes no manly exertion is as unavailing 

as the sword held by a hermaphrodite . 
615. He who desires no pleasure but is fond of action 

is the steady pillar of his kindred whose grief is 

redressed by him . 
616. Manly exertion brings on fortune . It absence 

(non - exertion ) will steep in indigence . 
617. The wise say that Black Misfortune will find 

her abode in indolence . The unslothful man has 

in his feet ( exertion ) her of the lotus flower . 
618. It is no blame if one is not favoured by fortune . 

It is a disgrace if he consciously or wantonly puts 

forth no exertion . 
619. Though Divinity ( good deed ) does not help you 

to win , physical labour will pay, or have its hire 

or wages . 
620. Those who strive strenuously, unflinchingly or 

perseveringly will see the black of the relentless 
Fate of the Doom . 


613 , 614 , 616 are oft quoted . 
620 . Patience and perservance will overcome mountains. 


0 142 


திருக்குறள் 


62. ஆள்வினையுடைமை 


( குறள் 2 , 3 , 5 , 6 , 1 , 7 , 4 , 8 , 9 , 10 ) 


611 . 


அருமை யுடைத்தென் றசாவாமை வேண்டும் 
பெருமை முயற்சி தரும் . 


612 , வினைக்கண் வினைகெட லோம்பல் வினைக்குறை 

தீர்ந்தாரிற் றீர்ந்தன் றுலகு . 


613. தாளாண்மை யென்னுந் தகைமைக்கட் டங்கிற்றே 

வேளாண்மை யென்னுஞ் செருக்கு . 


614. தாளாண்மை யில்லாதான் வேளாண்மை பேடிகை 

வாளாண்மை போலக் கெடும் . 


615. இன்பம் விழையான் வினைவிழைவான் றன்கேளிர் 

துன்பந் துடைத்தூன்றுந் தூண் . 


616. முயற்சி திருவினை யாக்கு முயற்றின்மை 

யின்மை புகுத்தி விடும் . 


617 . 


மடியுளாண் மா 

ரமுகடி யென்ப மடி 

யிலான் 
தாளுளா டாமரையி னாள் . 


618. பொறியின்மை யார்க்கும் பழியன் றறிவறிந் 

தாள்வினை யின்மை பழி . 


619. தெய்வத்தா னாகா தெனினு முயற்சிதன் 

மெய்வருத்தக் கூலி தரும் . 


620. ஊழையு முப்பக்கங் காண்ப ருலைவின்றித் 

தாழா துஞற்று பவர் . 


143 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXIII . UNDAUNTEDNESS IN STRAITS 


( M.A. 1 , 6 , 3 , 4 , 5 , 8 , 7 , 2 , 9 , 10 ) 


621. Smile when trouble comes . Nothing efficient like 

the cheerful or smiling face to meet and overcome 
distress . 


622. Flood - like sorrow will vanish when the wise man 

thinks of it in his mind or spends his thought over it . 
623. Those who do not succumb in straits will see 

distress itself in the face ) when put to straits . 
624. He who plods like the bull to get over impedi 

ments whereever beset with them will see the 

impediment itself put to trouble . 
625. The troubles of him who does not succumb to 

clustering woes will themselves be put to grief . 
626. They who do not stint in times of prosperity , 

will they grieve that they are in straits , in times 

of adversity ? 
627. The wise who know that the human body is a 

target unto misfortune will not look upon troubles 

as distress . 
628. He who does not desire pleasure and who says 

that trouble is natural to man never feels affliction 

when he is overtaken by it . 
629. He who does not desire pleasure in times of joy never 

feels calamitiuos when calamity overtakes him . 
630. If a man takes pain as pleasure , that is an 

excellence in him extolled by his enemies . 


Man is sorrow - born . Pessimism , rather stoicism , is a powerful 
defence against the storm and stress of life . Sages look upon 
pleasure and pain alike. Enemies extol undauntedness in 

trouble or intrepidity in misfortune as a rare virtue . 
627 , 630 Highly philosphic 


144 


திருக்குறள் 


63. இடுக்கணழியாமை 


( குறள் 1 , 6 , 3 , 4 , 5 , 8 , 7 , 2 , 9 , 10 ) 


621. இடுக்கண் வருங்கா னகுக வதனை 

யடுத்தூர்வ தஃதொப்ப தில் . 


622. வெள்ளத் தனைய விடும்பை யறிவுடையா 

னுள்ளத்தி னுள்ளக் கெடும் . 


623. இடும்பைக் கிடும்பை படுப்பரிடும்பைக் 

கிடும்பை படாஅ தவர் . 


624. மடுத்தவா யெல்லாம் பகடன்னா னுற்ற 

விடுக்க ணிடர்ப்பா டுடைத்து . 


625. அடுக்கி வரினு மழிவிலா னுற்ற 

விடுக்க ணிடுக்கட் படும் . 


626. அற்றேமென் றல்லற் படுபவோ பெற்றேமென் 

றோம்புத றேற்றா தவர் . 


627. இலக்க முடம்பிடும்பைக் கென்று கலக்கத்தைக் 

கையாறாக் கொள்ளாதா மேல் . 


628. இன்பம் விழையா னிடும்பை யியல்பென்பான் 

துன்ப முறுத விலன் . 


629. இன்பத்து ளின்பம் விழையாதான் றுன்பத்துட் 

முன்ப முறுத லிலன் 


630. இன்னாமை யின்ப மெனக்கொளி னாகுந்தன் 

னொன்னார் விழையுஞ் சிறப்பு . 


145 . 


ப எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXIV . THE MINISTRY 


( M.A. 5 , 1 , 6 , 4 , 3 , 2 , 7 , 8 , 10 , 9 ) 
631. A minister is he whois wise in the choice of means , 

season and action and skilled in execution of 

rare enterprise . 
632. A great minister is he who is brave and fearless , 

people protecting, learned , manly in his exertion , 
these four making five with the requisites 

mentioned already. 
633. An able minister is he who knows how to divide 

the foes , to bind the friends and unite the divided . 
634. A powerful minister is he who sees things , 

does after mature thought and gives out his 

decision positively . 
635. An expert minister is he who knows virtue , and 

who always offers wise and timely counsels in 

well - thoughtout and pleasant words . 
636. Subtle mind , knowledge of science - to those who 

possess these , what is there more subtle and 

surpassing ? 
637. Though well - versed in books , a tactful minister 

needs the experience or knowledge of the ways 

of the world . 
638. it is the duty of the minister ( side - sitter ) to give 

out decisively what is right and true though the 
kind be unwise and throws away his counsel . 
Better than an evil designing ( conspiring ) 
minister are seventy crores ( countless ) of internal, 

secret or treacherous foes by the king s side . 
640. A tactless or an unskilful minister does nothing 

decisively though he plans rightly or perfectly . 


Manakkudavar takes kudi-katthal, as people -protection and 
sense -control, as two, and thereby makes out the five 
requistes, without any referece to the preceding couplet, and 
he differs in this point from the ingenious Parimelalakar. 
When doctors differ, plain common - sense must decide . 
Experience is more indispensable to a minister than 
mere book - knowledge . 


637 . 


0 146 


திருக்குறள் 


64. அமைச்சு 


( குறள் 5 , 1 , 6 , 4 , 3 , 2 , 7 , 8 , 10 , 9 ) 


631. கருவியுங் காலமுஞ் செய்கையுஞ் செய்யு 

மருவினையு மாண்ட தமைச்சு . 


632. வன்கண் குடிகாத்தல் . கற்றறித லாள்வினையோ 

டைந்துடன் மாண்ட தமைச்சு . 


633. பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் 

பொருத்தலும் வல்ல தமைச்சு . 


634. தெரிதலுந் தேர்ந்து செயலு மொருதலையாச் 

சொல்லலும் வல்ல தமைச்சு . 


635. அறனறிந் தான்றமைந்த சொல்லானெஞ் ஞான்றுந் 

திறனறிந்தான் றேர்ச்சித் துணை . 


636. மதிநுட்ப நூலோ டுடையார்க் கதிநுட்பம் 

யாவுள முன்னிற் பவை . 


637. செயற்கை யறிந்தக் கடைத்து முலகத் 

தியற்கை யறிந்து செயல் . 


638. அறிகொன் றறியா னெனினு முறுதி 

யுழையிருந்தான் கூறல் கடன் . 


639. பழுதெண்ணு மந்திரியிற் பக்கத்துட் டெவ்வோ 

ரெழுபது கோடி யுறும் . 


640. முறைப்படச் சூழ்ந்து முடிவிலவே செய்வர் 

திறப்பா டிலாஅ தவர் . 


147 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXV. ELOQUENCE ( PERSUASIVE SPEECH ) 


( M.A. 10 , 3 , 4 , 9 , 1 , 3 , 8 , 2 , 6 , 7 ) 
641. The advantage of the tongue -virtue is not included 

in anyone but stands alone and apart from all 

other advantages . 
642. Prosperity and adversity or good and evil , 

spring from it and so guard yourself against the 

use of wrong ( or inapt or ill - timed ) words . 
643. It is Eloquence that holds the rapt attention of 

the hearer and makes those who have not heard 

desire to hear . 
644. Weigh each word and speak . Better than that 

is neither virtue nor sense (profit ). 
645. Speak out your words , making sure that the 

word of none other can refute your own . 
646. To speak so well that the audience may desire 

to hear the speech again ( cry galore ) and to 
seize the sense of what others speak so as to 
be benefited by it -these are the aims of great 

men of spotless virtue ( or power ) . 
647. The man powerful in speech , unfatiguing or 

unforgetful in mind and fearless in word , it is 

hard for any postile power to overcome . 
648. The world will hasten to obey the command of 

eloquent speakers who can speak uniformly 

sweet language . 
649. They who are not deft in the use of a few choice 

words in a clear manner will desire to be profuse 

in their speech . 
650. They who are not able to expatiate effectively 

on what they have learned are like unto a bunch 
of blossomswithout fragrance . 


642 . 
649 . 


Compare Auvai: sol sorvu padale 
A caution against verbosity and profuseness. 


D 148 


திருக்குறள் 


65. சொல்வன்மை 


( குறள் 10 , 5 , 4 , 9 , 1 , 3 , 8 , 2 , 6 , 7 ) 


641. நாநல மென்னு நலனுடைமை யந்நலம் 

யாநலத் துள்ளதூஉ மன்று . 


642. ஆக்கமுங் கேடு மதனால் வருதலாற் 

காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு . 


643. கேட்டார்ப்பிணிக்குந் தகையவாய்க் கேளாரும் 

வேட்ப மொழிவதாஞ் சொல் . 


644. திறனறிந்து சொல்லுக சொல்லை யறனும் 

பொருளு மதனினூஉங் கில் . 


645. சொல்லுக சொல்லைப் பிறிதோர்சொ லச்சொல்லை 

வெல்லுஞ்சொ லின்மை யறிந்து . 


646. வேட்பத்தாஞ் சொல்லிப் பிறர்சொற் பயன்கோடன் 

மாட்சியின் மாசற்றார் கோள் . 


647. சொலல்வல்லன் சோர்வில னஞ்சா னவனை 

யிகல்வெல்லல் யார்க்கு மரிது . 


648. விரைந்து தொழில்கேட்கு ஞால நிரந்தினிது 

சொல்லுதல் வல்லார்ப் பெறின் . 


649. பலசொல்லக் காமுறுவர் மன்றமா சற்ற 

சிலசொல்ல றேற்றா தவர் . 


650. இணருழ்த்து நாறா மலரனையர் கற்ற 

துணர விரித்துரையா தார் . 


149 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXVI. PURITY IN ACTION 


( M.A. 1 , 2 , 3 , 6 , 4 , 5 , 10 , 7 , 8 , 9 ) 
651. Good alliance makes success . Good action gives 

whatever is desired . 
652. An action which makes for neither glory nor 

good must always be avoided . 
653. Those who desire to fare well ( rise high ) in the 

world ( ambitious aspirants ) must shun the 

deed that will kill glory. 
654. Those who see things steadily and clearly 

through , will never do mean things though they 

are fallen on evil times . 
655. Don t do anything that you will repent for and 

deplore . Why should a like sin be done again ? 

It is good that it is eschewed . 
656. Though he sees his own mother starving out, 

let him not do the deed that sages will con 

demn . 
657. Better the utter indigence of the sages than the 

good fortune made in guilty ways . 
658. Those who for selfish gain do not shun what is 

forbidden will suffer later on for the evil deed 

though it be fait accompli now . 
659. All that is won by making others shed tears 

will vanish with the tears shed . All good deeds 
that are attended with loss now may prove 

blessings in after days . 
660. To feel over joyed at the making of fortune by 

evil designs is , as it were , to pour water into an 
unbaked pot in the hope of retaining it . 


653 . 
656 . 
660 . 


Reduplicated vowels intensify the sense 
Oft quoted 
Will slowly but surely ooze out . 


D 150 


திருக்குறள் 


66. வினைத்தூய்மை 


( குறள் 1 , 2 , 3 , 6 , 4 , 5 , 10 , 7 , 8 , 9 ) 


651 . 


துணைநல மாக்கந் தரூஉம் வினைநலம் 
வேண்டிய வெல்லாந் தரும் . 


652. என்று மொருவுதல் வேண்டும் புகழொடு 

நன்றி பயவா வினை . 


653. ஓஒதல் வேண்டு மொளிமாழ்குஞ் செய்வினை 

யா அது மென்னு மவர் . 


654. இடுக்கட் படினு மிளிவந்த செய்யார் 

நடுக்கற்ற காட்சி யவர் . 


655. எற்றென் றிரங்குவ செய்யற்க செய்வானேன் 

மற்றன்ன செய்யாமை நன்று . 


656. ஈன்றாள் பசிகாண்பா னாயினுஞ் செய்யற்க 

சான்றோர் பழிக்கும் வினை . 


657. பழிமலைந் தெய்திய வாக்கத்திற் சான்றோர் 

கழிநல் குரவே தலை . 


658. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க் கவைதா 

முடிந்தாலும் பீழை தரும் . 


659. அழக்கொண்ட வெல்லா மழப்போ மிழப்பினும் 

பிற்பயக்கு நற்பா லவை . 


660. சலத்தாற் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் 

கலத்துணீர் பெய்திரீஇ யற்று . 


151 - 


a எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXVII . FIRMNESS IN ACTION 


(M.A. 3 , 4 , 8 , 5 , 10 , 1 , 9 , 6 , 7 , 2 ) 
661. What is called firmness in action is one s firm 

ness in mind . All other things are external 

( non - essential ) . 
662. To overcome each obstacle , not to fiant when 

hindered - these two are the guiding principles 

of the learned ( men of knowledge and research ) . 
663. It is manliness to let out in the end what is 

worthy of action . If it be let out in the middle , it 

will work irretrievable ruin . 
664. It is easy for all to say a thing : It is rare to act 

out one s word . 
665. The firmness in action of the meritorious great 

will not only be applauded by the king but 

esteemed by all. 
666. If those who think become firm in mind , they 

will achieve their object exactly as they think . 
667. Don t despise men for their puny appearance . 

There are ( small ) men who are like the linch- pin 

of the big rolling car. 
668. What the eye clearly sees as right in action 

must be done with a mind unperturbed and 

without going to sleep or vigilantly. 
669. Though toil and trouble beset you in what you 

do , do with a firm will what will yield pleasure 

and profit in the end . 
670. Whatever firmness one may attain , the world 

will not desire those who do not go in for firmness 
in action . 


664 , 666 , 667 Oft quoted . 
664 . I can casier teach twenty what were good to be done 

than be one of the twenty to follow mine own instruction 
( Shakespeare ) 


D 152 


திருக்குறள் 


67. வினைத்திட்பம் 


( குறள் 3 , 4 , 8 , 5 , 10 , 1 , 9 , 6 , 7 , 2 ) 


661 . 


வினைத்திட்ப மென்ப தொருவன் மனத்திட்ப 
மற்றைய வெல்லாம் பிற . 


662. ஊறொரா லுற்றபி னொல்காமை யிவ்விரண்டி 

னாறென்ப ராய்ந்தவர் கோள் . 


663. கடைக்கொட்கச் செய்தக்க தாண்மையிடைக் கொட்கி 

னெற்றா விழுமந் தரும் . 


664. சொல்லுதல் யார்க்கு மெளிய வரியவாஞ் 

சொல்லிய வண்ணஞ் செயல் . 


665. வீறெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்க 

ணூறெய்தி யுள்ளப் படும் . 


666 . 


எண்ணிய வெண்ணியாங் கெய்துப வெண்ணியார் 
திண்ணியராகப் பெறின் . 


667. உருவுகண் டெள்ளாமை வேண்டு முருள்பெருந்தேர்க் 

கச்சாணி யன்னா ருடைத்து . 


668. கலங்காது கண்ட வினைக்கட் டுளங்காது 

தூக்கங் கடிந்து செயல் . 


669. துன்ப முறவரினுஞ் செய்க துணிவாற்றி 

யின்பம் பயக்கும் வினை . 


670. எனைத்திட்ப மெய்தியக் கண்ணும் வினைத்திட்பம் 

வேண்டாரை வேண்டா துலகு . 


153 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXVII . HOW TO EXECUTE 


( M.A. 5 , 6 , 8 , 7 , 1 , 2 , 3 , 4 , 10 , 9 ) 
671. The end and aim of consultation is resolution . 

If that decision be delayed in exectuion , it is a 
grievous fault . 


672. What ought to be done with deliberation may 

be done leisurely . What ought to be executed 

promptly, don t sleep over . 
673. Execution is good wherever it is possible . If not 

possible or feasible , wait and do when it becomes 

feasible or when the path is clear . 
674. Both work and enmity , if left incomplete , will 

bring ruin like the smouldering fire , if it be well 

thought over . 
675. Execute after clear and careful deliberation of 

the ready resources , the instrument , the season , 

the nature of the action - these five . 
676. The end , hindrance and profit from the execution 

must be thought over before sitting to work . 
677. Consult the expert who knows the work , the 

method of doing it and the secret thereof in 
order to execute it well . 


678. Execute a thing by means or with the help of 

another who has already done just as an elephant 

is caught with the help of another rutty elephant . 
679. To conciliate or cling to foes in crisis is more to be 

longed for than to reward or do good to friends. 
680. The lesser ruler , afraid of internal insurrection , 

will bow his head to the greater ruler , when a 
favourable opportunity offers itself and accept 
the terms offered . 


This Chapter contains expert advice to rulers and admin 
istrators of all times . 


D 154 


திருக்குறள் 


68. வினைசெயல்வகை 


( குறள் 5 , 6 , 8 , 7 , 1 , 2 , 3 , 4 , 10 , 9 ) 


671. சூழ்ச்சி முடிவு துணிவெய்த லத்துணிவு 

தாழ்ச்சியுட் டங்குத றீது . 


672. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க 

தூங்காது செய்யும் வினை . 


673. ஒல்லும்வா யெல்லாம் வினைநன்றே யொல்லாக்காற் 

செல்லும்வாய் நோக்கிச் செயல் . 


674. வினைபகை யென்றிரண்டி னெச்ச நினையுங்காற் 

றீயெச்சம் போலத் தெறும் . 


675. பொருள்கருவி காலம் வினையிடனொ டைந்து 

மிருடீர வெண்ணிச் செயல் . 


676. முடிவு மிடையூறு முற்றியாங் கெய்தும் 

படுபயனும் பார்த்துச் செயல் . 


677. செய்வினை செய்வான் செயன்முறை யவ்வினை 

யுள்ளறிவா னுள்ளங் கொளல் . 


678. வினையான் வினையாக்கிக் கோட . னனைகவுள் 

யானையால் யானையாத் தற்று . 


679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே 

யொட்டாரை யொட்டிக் கொளல் . 


680. உறைசிறியா ருண்ணடுங்க லஞ்சிக் குறைபெறிற் 

கொள்வர் பெரியார்ப் பணிந்து . 


155 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXIX . THE AMBASSADOR 


( M.A. 1 , 5 , 3 , 4 , 7 , 8 , 9 , 2 , 6 , 10 ) 
681. Kind heart , noble birth , the courtesy that kings 

love - these are the qualities of the ambassador. 
682. Love , wisdom , exquisite eloquence are the in 

dispensable qualifications of the diplomatic 

messenger . 
683. To be past master in learned lore amidst the 

learned is the characteristic of the man who 

assures victory to his lancet-master . 
684. Intelligence , a majestic appearance , exquisite 

knowledge , he who has these three in plenty, is 

fit to go on embassies . 
685. He who is concise in speech , who eschews un 

pleasant language and utters sweet words is 

the political messanger who will profit his lord . 
686. He is the right ambassador who is well- learned , 

who has fearless look , who clinches his arguement 

and knows what is fit for the occasion . 
687. He is the best royal messenger who knows his 

duty , fit time and place , and ponders well before 

he delivers his message . 
688. He who truly possesses the three qualifications of 

pure heartedness, firm mindedness and sufficient 

resources is a well - devising state messenger . 
689. He who delivers the state message to kings must 

be fearful in his eye and unfaulty in the subject 

matter and language . 
690. The faithful ambassador is he who assures 

success or profit to his lord thought he runs 
himself thereby into the jaws of death . 


The envoy differs from the ambassador, though both are 
carriers of the royal errand . The former is a diplomatic mes 
senger of the second order whereas the latter is one of the 
highest order. 


156 


திருக்குறள் 


69. தூது 


( குறள் 1 , 5 , 3 , 4 , 7 , 8 , 9 , 2 , 6 , 10 ) 


681 . 


அன்புடைமை யான்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் 
பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு . 


682. அன்பறி வாராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க் 

கின்றி யமையாத மூன்று . 


683. நூலாரு ணூல்வல்ல னாகுதல் வேலாருள் 

வென்றி வினையுரைப்பான் பண்பு . 


684. அறிவுரு வாராய்ந்த கல்வியிம் மூன்றன் 

செறிவுடையான் செல்க வினைக்கு . 


685. தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி 

நன்றி பயப்பதாம் தூது . 


686. கற்றுக்கண் ணஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தாற் 

றக்க தறிவதாந் தூது . 


687. கடனறிந்து காலங் கருதி யிடனறிந் 

தெண்ணி யுரைப்பான் றலை . 


688. தூய்மை துணைமை துணிவுடைமை யிம்முன்றின் 

வாய்மை வழியுரைப்பான் பண்பு . 


689 : விடுமாற்றம் வேந்தர்க் குரைப்பான் வடுமாற்றம் 

வாய்சோரா வன்க ணவன் . 


690. இறுதி பயப்பினு மெஞ்சா திறைவற் 

குறுதி பயப்பதாந் தூது . 


157 


D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXX . COMPORTING IN ROYAL PRESENCE 


9 ) 


( M.A. 7 , 5 , 6 , 3 , 4 , 1 , 2 , 10 , 8 , 
691. They who move in the royal presence of a heroic 

nature must comport themselves like those who 
warm themselves at the fire , neither nearing it 

nor keeping apart from it . 
692. Not to desire what kings long for will acquire 

lasting affluence at their hands . 
693. Who would be wary or cautious should beware 

graver faults . It is hard for anybody to remove 

suspicion when once it is roused . 
694. In the presence of the supremely great , don t 

indulge in ear - whispers or in face smiles . 
695. Don t seek to know nor ask for the royal secret . 

It is proper to give ear to the king only when he 

lets it outhimself . 
696. Tell not kings what they dislike, tell them what 

they like in a pleasing manner, and that too , knowing 

the royalmood and considering the season . 
697. Tell what please them . Never tell , though they 

press you , what is un profitable . 
698. Those who do not treat kings with irreverence , 

saying they are my juniors and my kinsmen , 

will comport themselves in permanent glory. 
699. Think not we stand in their good graces , nor do 

nay unworthy deed . That is what sages of clear 

vision never do . 
700. Too much familiarity with kings , deeming them 

old friends and doing unworthy deeds will bring 
sure ruin . 


691 . Oft quoted 
694 . advice administered as to how to comport in the presene 

of superiors , 
698 & 700 Neither juniority nor kinship not old friendship will 

justify unseemly behaviour in the royal presence . 


0 158 


திருக்குறள் 


70. மன்னரைச் சேர்ந்தொழுகல் 


( குறள் 7 , 5 , 6 , 3 , 4 , 1 , 2 , 10 , 8 , 9 ) 


691 . 


அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க 
விகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார் . 


69.2 மன்னர் விழைப விழையாமை மன்னரான் 

மன்னிய வாக்கந் தரும் . 


693. போற்றி னரியவை போற்றல் கடுத்தபின் 

றேற்றுதல் யார்க்கு மரிது . 


694. செவிச்சொல்லுஞ் சேர்ந்த நகையு மவித்தொழுக 

லான்ற பெரியா ரகத்து . 


695. எப்பொருளு மோரார் தொடரார்மற் றப்பொருளை 

விட்டக்காற் கேட்க மறை . 


696. குறிப்பறிந்து காலங் கருதி வெறுப்பில 

வேண்டுப வேட்பச் சொலல் . 


697. வேட்பன சொல்லி வினையில வெஞ்ஞான்றுங் 

கேட்பினுஞ் சொல்லா விடல் . 


698. இளைய ரினமுறைய ரென்றிகழார் நின்ற 

வொளியோ டொழுகப் படும் . 


699. கொளப்பட்டே மென்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் 

துளக்கற்ற காட்சி யவர் . 


700. பழைய மெனக்கருதிப் பண்பல்ல செய்யுங் 

கெழுதகைமை கேடு தரும் . 


159 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXI . JUDGING BY LOOKS 


( M.A. 7 , 8 , 10 , 6 , 5 , 2 , 1 , 9 , 4 , 3 ) 
701. He who knows by looks what passes in another s 

mind without his telling it is ever an ornament 

to the world surrounded by the unchanging sea . 
702. He who reads the thoughts of others without their 

knowing it will be looked upon as Divinity itself. 
703. Those who by looks make out the aim or intention 

of others must be pressed into service at whatever 

cost, even by bribing or offering presents . 
704. Those who make out the aim of others without 

its being expressed in words may be one in form 

with others , but are different in other respects . 
705. Of all the members of the body , how is the eye 

more precious if it be not able to interpret one s 

intention from one s looks ? 
706. Like the mirror that reflects the form of what is 

near , the face will show what has seriously 

affected the mind . 
707. Is there anything wiser or subtler than the face ? 

It will fore - show what joy or anger passes in 

( possesses ) the mind . 
708. To look at the face is enough if men look within 

and interpret the hidden thought. 
709. The eye speaks out both hatred and friendship to 

those who can interpret the eye s manifold glances. 
710. If it be scanned what is the measuring rod of those 

who profess themselves to be highly discerning, it 
will be found to be nothing else than the eye . 


702 . He is surely a divine being who can divine the secret 

thoughts of others . 
705 , The face and the eye are the true revealers of the mind s 

afflictions. 706. Oft quoted 
706 , 707 , 708 refer to the face . 709 & 70to the eye . 


Q 160 


திருக்குறள் 


71. குறிப்பறிதல் 


( குறள் 7 , 8 , 10 , 6 , 5 , 2 , 1 , 9 , 4 , 3 ) 


701 . 


கூறாமை நோக்கிக் குறிப்பறிவா னெஞ்ஞான்று 
மாறாநீர் வையக் கணி . 


702. ஐயப் படாஅ தகத்த துணர்வானைத் 

தெய்வத்தொ டொப்பக் கொளல் . 


703. குறிப்பிற் குறிப்புணர் வாரை யுறுப்பினுள் 

யாது கொடுத்துங் கொளல் . 


704. குறித்தது கூறாமைக் கொள்வாரோ டேனை 

யுறுப்போ ரனையரால் வேறு . 


705. குறிப்பிற் குறிப்புணரா வாயி னுறுப்பினு 

ளென்ன பயத்தவோ கண் . 


706. அடுத்தது காட்டும் பளிங்குபோ னெஞ்சங் 

கடுத்தது காட்டு முகம் . 


707. முகத்தின் முதுக்குறைந்த துண்டோ வுவப்பினுங் 

காயினுந் தான்முந் துறும் . 


708. முகநோக்கி நிற்க வமைய மகநோக்கி , 

யுற்ற துணர்வார்ப் பெறின் . 


709. பகைமையுங் கேண்மையுங் கண்ணுரைக்குங் கண்ணின் 

வகைமை யுணர்வார்ப் பெறின் . 


710. நுண்ணிய மென்பா ரளக்குங்கோல் காணுங்காற் 

கண்ணல்ல தில்லை பிற . 


161 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXII . TO KNOW THE COURT ( AUDIENCE ) 


( M.A. 1 , 3 , 10 , 2 , 5 , 4 , 6 , 7 , 8 , 9 ) 
711. Let the pure who have truly and well understood 

the words and their shades of sense speak to the 
Court or audience with a full knowledge of the 

same , 
712. Good men , expert in the usage of words , should 

choose the occasion and speak what they have 

well thought out . 
713. Those who presume to address the Court assem 

bly or audience without knowing its nature do 
not know the power of persuasive diction , nor 

are they good for anything else . 
714. To shine bright before the men of light is like look 

ing pale or white like pure plaster before dull fools . 
715. The best of all that is good is the full self restraint, 

not to advance to speak in the society of elders . 
716. As is the fall of one in the path tottering in ennui , 

so is the failing in the presence of men well -versed 

in great spiritual truths . 
717. The learning of the learned sheds lustre in the 

presence of those who know words very well , 

without fault . 
718. To speak before a learned audience is pouring 

water on a prepared patch of growing grain . 
719. Those who speak well and persuaively in a good 

assembly ought not to speak in the assembly of 

fools even in forgetfulness . 
720. Like ambrosia spilt in the gutter or drain is 

addressing an assembly of aliens , or of those 
who are unsimilar to them in their worth . 


714 , 720. Oft Quoted 
711 , 712 , 713. refer to words thier collection , usage and 

arrangement. 
719 . Compare Naladiar Surai Vitthu polum tham pal . 


0 162 


திருக்குறள் 


72. அவையறிதல் 


( குறள் 1 , 3 , 10 , 2 , 5 , 4 , 6 , 7 , 8 , 9 ) 


711 . 


அவையறிந் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் 
றொகையறிந்த தூய்மை யவர் . 


712. இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லி 

னடைதெரிந்த நன்மை யவர் . 


713. அவையறிவார் சொல்லன்மேற் கொள்பவர் சொல்லின் 

வகையறியார் வல்லதூஉ மில் . 


714. ஒளியார்முன் னொள்ளிய ராதல் வெளியார்முன் 

வான்சுதை வண்ணங் கொளல் . 


715. நன்றென் றவற்றுள்ளு நன்றே முதுவருண் 

முந்து கிளவாச் செறிவு . 


716. ஆற்றி னிலைதளர்ந் தற்றே வியன்புல 

மேற்றுணர்வார் முன்ன ரிழுக்கு . 


717. கற்றறிந்தார் கல்வி விளங்குங் கசடறச் 

சொற்றெரிதல் வல்லா ரகத்து . 


718 . 


உணர்வு துடையார்முற் சொல்லல் வளர்வதன் 
பாத்தியு ணீர்சொரிந் தற்று . 


719. புல்லவையுட் பொச்சாந்துஞ் சொல்லற்க நல்லவையு 

ணன்கு செலச்சொல்லு வார் . 


720. அங்கணத்து ளுக்க வமிழ்தற்றாற் றங்கணத்த 

ரல்லார்முற் கோட்டி கொளல் . 


163 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXIII . NOT FEARING COUNCIL OR ASSEMBLY 

(M.A. 10 , 3 , 1 , 2 , 9 , 5 , 6 , 4 , 7 , 8 ) 


721. Pure - hearted men , well - versed in the collection 

or in the full force of words , will not speak in 
vain in a learr ed assembly as they know the 

order or arrangement of words . 
722. They who are called learned among the learned 

are those who have learned to speak what they 

have learned in a persuasive manner . 
723. Many are those weak men who die in the midst of 

foes . Rare or few are the undaunted in an assembly. 
724. Speak what you have learned before a learned 

assembly in a persuasive or convincing man 
ner , and learn what more you can glean from 

the mouths of more learned men . 
725. Learn logic , if possible and learn that , with a view 

to give an apt reply without nervousness in a 

learned coterie . 
726. What can the sword avail to those who have 

not the fierce eye ? What can books avail to those 

who dread an assembly of keen witted men ? 
727. Like the shining sword in the hand of the eunuch 

is the book knowledge acquired by one who is 

afraid of the learned assembly. 
728. Those who have acquired knowledge of diverse 

kinds have no use if they cannot speak well and 

persuasively in a good or choice assembly. 
729. The worst among the unlearned are they who 

though leamed , dread, the assembly of good men . 
730. They who , in dread of the learned coterie, cannot 

expound what they have learned , in a persuasive 
manner, are dead as well, though they live , move 
and have their being . 


729 . 


The Council or assembly is differentiated as strong , 
subtleminded or good , and words have been classified 
into strong and forcible or those of full import. 
The all - importance of logic study for cogent reasoning. 
The repetition of the simile here . 
The walking dead are the nervous learned . 


725 . 


730 . 


0 164 


திருக்குறள் 


73. அவையஞ்சாமை 


( குறள் 10 , 3 , 1 , 2 , 9 , 5 , 6 , 4 , 7 , 8 ) 


721. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் 

றொகையறிந்த தூய்மை யவர் . 


722. கற்றாருட் கற்றா ரெனப்படுவர் கற்றார்முற் 

கற்ற செலச் சொல்லு வார் . 


723. பகையகத்துச் சாவா ரெளிய ரரிய 

ரவையகத் தஞ்சா தவர் . 


724. கற்றார்முற் கற்ற செலச் சொல்லித் தாங்கற்ற 

மிக்காருண் மிக்க கொளல் . 


725. ஆற்றி னளவறிந்து கற்கவவை யஞ்சா 

மாற்றங் கொடுத்தற் பொருட்டு . 


726. வாளொடென் வன்கண்ண ரல்லார்க்கு நூலொடெ 

னுண்ணவை யஞ்சு பவர்க்கு . 


727. பகையகத்துப் பேடிகை யொள்வா ளவையகத் 

தஞ்சு மவன்கற்ற நூல் . 


728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையு 

னன்கு செலச்சொல்லா தார் . 


729 , கல்லா தவரிற் கடையென்ப கற்றறிந்தும் 

நல்லா ரவையஞ்சு வார் . 


730. உளரெனினு மில்லாரொ டொப்பர் களனஞ்சிக் 

கற்ற செலச்சொல்லா தார் . 


165 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXIV . THE LAND OR COUNTRY 


( M.A. 4 , 7 , 9 , 5 , 6 , 8 , 1 , 2 , 3 , 10 ) 
731 That is the land or country where harvests are 

full and unfailing where worthy men live , and 
where men of ample wealth reside, where all 

these are found . 
732 That is the land or country which is desired for 

its ample wealth and which yields much , un af 

fected by dire evil or pests . 
733 That is the land or country which bears all heavy 

burdens without murmur when inevitable and 
pays full tributes to the king without praying 

for reduction . 
734 That is the land or country which fares free from 

fierce famine , wasting plague , and ravages of 

enemies , 
735 That is the land or country which is free from 

factions , desolating civil strife , and assassins 

harrasing kings. 
736 The chief of all lands is that country which 

knows no danger , and which yields in full , even 

when it is ravaged . 
737 Both rain and spring water , well- situated 

mountain , mountain stream , strong fort - these are 

indispensable factors to the land or country. 
738 Absence of disease , wealth , crop , joy, defence - 

these five are called oranments to the land or 

country . 
739 That is the land or country which yields abundance 

when it is sought (with toil ) . 
740 Even if the land or country be lessed with or enjoys 

all these blessings , it is no good if it has no king 
to rule it in peace , 


The requisites of a good land or country are enumerated 
in this chapter, Chief among these are wealth , good 
yield , fertile soil , good rule , strong fort and the absence of 
disease , faction , famine and revolt . 
Natural yield without labour marks out a good land or 
country. 


739 , 


0 166 


திருக்குறள் 


74. நாடு 


( குறள் 4 , 7 , 9 , 5 , 6 , 8 , 1 , 2 , 3 , 10 ) 


731. தள்ளா விளையுளுந் தக்காருந் தாழ்விலாச் 

செல்வருஞ் சேர்வது நாடு . 


732. பெரும்பொருளாற் பெட்டக்கத் தாகி யருங்கேட்டா 

லாற்ற விளைவது நாடு . 


733. பொறையொருங்கு மேல் வருங்காற் றாங்கி யிறைவற் 

கிறையொருங்கு நேர்வது நாடு . 


734. உறுபசியு மோவாப் பிணியுஞ் செறுபகையுஞ் 

சேரா தியல்வது நாடு . 


735. பல்குழுவும் பாழ்செய்யு முட்பகையும் வேந்தலைக்குங் 

கொல்குறும்பு மில்லது நாடு . 


736. கேடறியாக் கெட்ட விடத்தும் வளங்குன்றா 

நாடென்ப நாட்டிற் றலை . 


737. இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 

வல்லரணு நாட்டிற் குறுப்பு . 


738. பிணியின்மை செல்வம் விளைவின்ப மேம 

மணியென்ப நாட்டிற்கிவ் வைந்து . 


739. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 

நாட வளந்தரு நாடு . 


740. ஆங்கமை வெய்தியக் கண்ணும் பயனின்றே 

வேந்தமை வில்லாத நாடு . 


167 - 


ப எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXV . FORTRESS 


( M.A. 1 , 2 , 3 , 5 , 6 , 7 , 8 , 10 , 4 , 9 ) 


741 A fortress is essential to those who attack foes . 

It is equally an object of importance to those who 

defend themselves fearing foes . 
742 A fortress is that which has crystal water , an 

esplanade or open space , a mountain , and the 

cool shade of the beauteous forest hard by: 
743 Height , breadth , strength , impregnability - these 

are the requisities of fortresses with 
embattlements according to science , 
744 A fortress is that which needs slight defence and 

which is spacious , and capable of taxing hard 

the energy of foes . 
745 A fortress is that which is invulnerable , has 

abundance of food for those inside and facility 

of defence for the defending forces . 
746 That is a good fortress which has ample munitions 

of all kinds and good reserves for defence in 

times of exigency. 
747 That is a veritable fortress which cannot be taken 

by a regular siege , by storming or by mining 

underground 
748 However strong the besiegers be , a fortress should 

be impregnable and give the besieged (those 

within ) victory . 
749 A fortress is what will dishearten the besieging 

foes at the outermost enclosure and attain 

greatness by brave defensive works of all kinds. 
750 However grand or strong a fort may be , it avails 

nothing if the defenders are craven souls , showing 
no vigour in action . 


743 . 
749 . 
750 


Shows the author s knowledge of the science of fortification . 
Rout the foes before they approach the fortress . 
Whatever the defence -works , the degenders must be 
strong to win victory. 


168 


திருக்குறள் 


75. அரண் 


( குறள் 1 , 2 , 3 , 5 , 6 , 7 , 8 , 10 , 4 , 9 ) 


741. ஆற்று பவர்க்கு மரண்பொரு ளஞ்சித்தற் 

போற்று பவர்க்கும் பொருள் . 


742. மணிநீரு மண்ணு மலையு மணிநிழற் 

காடு முடைய தரண் . 


743. உயர்வகலந் திண்மை யருமையிந் நான்கி 

னமைவர ணென்றுரைக்கு நூல் . 


744. சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி யுறுபகை 

யூக்க மழிப்ப தரண் . 


745. கொளற்கரிதாய்க் கொண்டகூழ்த் தாகி யகத்தார் 

நிலைக்கெளிதா நீர தரண் . 


746. எல்லாப் பொருளு முடைத்தா யிடத்துதவும் 

நல்லா ளுடைய தரண் . 


747. முற்றியு முற்றா தெறிந்து மறைப்படுத்தும் 

பற்றற் கரிய தரண் . 


748. முற்றாற்றி முற்றி யவரையும் பற்றாற்றிப் 

பற்றியார் வெல்வ தரண் . 


749. முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுற்றி 

வீறெய்தி மாண்ட தரண் . 


750. எனைமாட்சித் தாகியக் கண்ணும் வினைமாட்சி 

யில்லார்க ணில்ல தரண் . 


169 D 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXVI . HOW TO ACQUIRE WEALTH 


( M.A. 8 , 10 , 9 , 3 , 2 , 4 , 7 , 5 , 1 , 6 , ) 
751 There is nothing like wealth that can make a man 

of no consequence a man of worth . 
752 All will despise the poor or the destitute , i.e. those 

that have nothing . All will laud the wealthy or 

the opulent. 
753 Wealth called an unfailing lamp, goes to every place 

designed and dispels darkness or quells enmity. 
754 Wealth acquired by right or blameless means 

yields virtue and pleasure . 
755 Wealth , not acquired with grace and love , the 

world will not touch but cast off. 
756 Wealth inherited as escheats and derelicts , 

received as toll , tax or custom , taken as war 

prize from defeated foes , belongs to the king. 
757 Grace , the child yeaned by love , is reared by 

wealth , called the cherishing nurse . 
758 He who does a thing with money in his hand 

( ready cash ) can go on with it without anxiety 
as one who climbs a hill and witnesses the 

elephant - fight from fear - free . 
759 Make money . No keener or sharper steel is there 

than that which can cleave the foeman s pride . 
760 They who have acquired glorious wealth in 

plenty will easily gain the other two together 
( virtue and pleasure ). 


751 . 


753 . 
757 . 
758 . 


The play upon the word porul signifying wealth and conse 
quence . 752. Worldly experience . 751 , 752 Oft quoted . 
Wealth as true lamp . 756. The sources of state revenue . 
Wealth as good foster-mother . 
Money makes many things. Money makes the mare to go . 
Ready cash rids fear. 


D 170 


திருக்குறள் 


76. பொருள்செயல்வகை 
( குறள் 8 , 10 , 9 , 3 , 2 , 4 , 7 , 5 , 1 , 6 ) 


751. பொருளல் லவரைப் பொருளாகச் செய்யும் 

பொருளல்ல தில்லை பொருள் . 


752. இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர் செல்வரை 

யெல்லாருஞ் செய்வர் சிறப்பு . 


753. பொருளென்னும் பொய்யா விளக்க மிருளறுக்கு 

மெண்ணிய தேயத்துச் சென்று . 


754. அறனீனு மின்பமு மீனுந் திறனறிந்து 

தீதின்றி வந்த பொருள் . 


755. அருளோடு மன்பொடும் வாராப் பொருளாக்கம் 

புல்லார் புரள விடல் . 


756. உறுபொருளு முல்கு பொருளுந்தன் னொன்னார்த் 

தெறுபொருளும் வேந்தன் பொருள் . 


757. அருளென்னு மன்பின் குழவி பொருளென்னுஞ் 

செல்வச் செவிலியா லுண்டு . 


758. குன்றேறி யானைப்போர் கண்டற்றாற் றன்கைத்தொன் 

றுண்டாகச் செய்வான் வினை . 


759. செய்க பொருளைச் செறுநர் செருக்கறுக்கு 

மெஃகதனிற் கூரிய தில் . 


760. ஒண்பொருள் காழ்ப்பா வியற்றியார்க் கெண்பொரு 

ளேனை யிரண்டு மொருங்கு . 


171 D 


ப எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXVII . THE GLORY OF AN ARMY 


(M.A. 1 , 6 , 8 , 2 , 5 , 3 , 4 , 7 , 10 , 9 ) 


761 It is the chiefest of the treasures of a king bent 

upon winning victory to have a puissant army 

which is well - organised and does not fear danger. 
762 It is rare but for a veteran host fearlessly to 

brave a mighty foe at a time of danger or in a 

desperate situation . 
763 Of what avail is the Ocean - billow s roar ? When 

the cobra breathes , the rat - enmity will be 

nowhere or nothing . 
764 That is a host which braves defeats and which 

recks not desertions , being famous for its he 

reditary courage from generation to generation . 
765 That is a host which unites its ranks and is able 

to withstand even though Yama, the God of Dealth , 

in a fiery fit falls upon it . 
766 Valour, honour, right procedure based on experience 

and trust only these four are sure defence to a host , 
767 An army which bears the attack of the forlorn 

hope is valiant and well - disciplined to encoun 

ter the invading force with success . 
768 Though the army be devoid of dash or power of 

endurance , it will gain a name if it be well 

organised and disciplined . 
769 An army will win glory if it be not reduced in 

strength , if it be implacable or unappeasable in 
hatred , and if it has no fall in rations or be not 
reduced to straits for lack of provisions or not 

irregularly paid . 
770 Even though an army be composed of large 

numbers of warriors , it will be of no use unless 
it has or is led by able commanders . 


761 , 762 Troops consist of veterans and victorious warriors . 
763 . Mere numbers will not do . 
770 . Rank and file without good generals will be of no use . 


0172 


திருக்குறள் 


77. படைமாட்சி 


( குறள் 1 , 6 , 8 , 2 , 5 , 3 , 4 , 7 , 10 , 9 } 


761. உறுப்பமைந் தூறஞ்சா வெல்படை வேந்தன் 

வெறுக்கையு ளெல்லாந் தலை . 


762. உலைவிடத் தூறஞ்சா வன்கண் டொலைவிடத்துத் 

தொல்படைக் கல்லா லரிது . 


763. ஒலித்தக்கா லென்னா முவரி யெலிப்பகை 

நாக முயிர்ப்பக் கெடும் . 


764. அழிவின் றறைபோகா தாகி வழிவந்த 

வன்க ணதுவே படை . 


765. கூற்றுடன்று மேல்வரினுங் கூடி யெதிர்நிற்கு 

மாற்ற லதுவே படை . 


766. மறமான மாண்ட வழிச்செலவு தேற்ற 

மெனநான்கே யேமம் படைக்கு . 


767. தார்தாங்கிச் செல்வது தானை தலைவந்த 

போர்தாங்குந் தன்மை யறிந்து . 


768. அடற்றகையு மாற்றலு மில்லெனினுந் தானை 

படைத்தகையாற் பாடு பெறும் . 


769. சிறுமையுங் செல்லாத் துனியும் வறுமையு 

மில்லாயின் வெல்லும் படை . 


770. நிலைமக்கள் சால வுடைத்தெனினுந் தானை 

தலைமக்களில் வழி யில் . 


173 G 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXVIII . THE WARRIOR S PRIDE 


(M.A. 4 , 3 , 2 , 5 , 6 , 7 , 8 , 1 , 9 , 10 ) 
771 Stand not before my war - lord , o ye foes. Many who 

faced my war - lord now stand in stone . 
772 Better than he who slays the forest hare with 

his arrows is he who aims his dart at an elephant 

and fails . 
773 Heroic greatness is fierce valour in times of peril , 

say the wise . To be chivalrous - kind to the fallen 

foes gives it its edge . 
774 He who hurls the javelin in hand at the elephant 

and comes away from the fray, plucks it out of his 

smitten breast when there is need for it . 
775 If a hero winks his fierce - glancing or stern eye , 

when the lance is hurled at it , is it not a shame 

or defeat to him ? 
776 All the days when heroes sustain no wound in 

glorious battle will be counted as days lost and 

set apart as vain . 
777 They who risk their life in the desire for fame in 

the revolving earth wear their heroic anklet 

something like a beautiful ornament . 
778 Heroes who dread no their lives in perilous 

times are unabated in their nenthusiasm even 

when their king frowns . 
779 Who will condemn the failure of heroes who die 

to keep up their vow ( did lest their vow fail ) ? 
780 If heroes lose their lives at the sight of which 

their king s eyes are brimming with tears , to 
have such a death is worthy to be begged for . 


771 . 


776 . 


Veera - kal as a memento of a hero s death in the thick of 
the fight. 
Oft -quoted. Compare: Count that day lost whose low de 
scending sun hath not seen any worthy action done . " I 
have lost a day the prince who nobly cried , had been an 
Emperor without his crown " - ( young ) 


O 174 


திருக்குறள் 


78. படைச்செருக்கு 


( குறள் 4 , 3 , 2 , 5 , 6 , 7 , 8 , 1 , 9 , 10 ) 


771 . 


என்னைமுன் னில்லன்மின் றெவ்விர் பலரென்னை 
முன்னின்று கன்னின் றவர் . 


772 . 


கான முயலெய்த வம்பினில் யானை 
பிழைத்தவே லேந்த லினிது . 


773. பேராண்மை யென்ப தறுகணொன் றுற்றக்கா 

லூராண்மை மற்றத னெஃகு . 


774. கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் 

மெய்வேல் பறியா நகும் . 


775. விழித்தகண் வேல்கொண் டெறிய வழித்திமைப்பி 

னொட்டன்றோ வன்க ணவர்க்கு . 


776. விழுப்புண் படாதநா ளெல்லாம் வழுக்கினுள் 

வைக்குந்தன் னாளை யெடுத்து . 


777. சுழலு மிசைவேண்டி வேண்டா வுயிரார் 

கழல்யாப்புக் காரிகை நீர்த்து . 


778 , உறினுயி ரஞ்சா மறவ ரிறைவன் 

செறினுஞ்சீர் குன்ற லிலர் . 


779. இழைத்த திகவாமைச் சாவாரை யாரே 

பிழைத்த தொறுக்கிற் பவர் . 


780. புரந்தார்கண் ணீர்மல்கச் சாகிற்பிற் சாக்கா 

டிரந்துகோட் டக்க துடைத்து . 


175 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXIX . FRIENDSHIP 


( M.A. 1 , 9 , 7 , 3 , 8 , 2 , 10 , 4 , 5 , 6 ) 
781. What thing like it is there which is rare to achieve like 

friendship ? What rare defence is there for doing good ? 
782. The friendship of the worthy, as days pass , waxes 

as the waxing ( crescent) moon , and the friendship 
of the foolish is course of time wanes as the full 

moon does day by day ( till it is new moon ) 
783. The friendship of the good grows with time as 

the beauty of a poem ( treatise ) is appreciated 

more and more as each time it is revised . 
784. It is not for deriding or ridiculing that friendship is 

made , but it is for sharply reproving when the friend 

goes much astray . 
785. Frequent contact is not necessary for friendship ; 

feeling alone affords the right or claim of true 

friendship . 
786. True friendship is not the smiling face , but it is the 

rejoicing of the heart within when friend meets 

friend . 
787. Friendship rescues friend from ruin and directs 

him in the right path and weeps with him in times 

of troubles . 
788. Like the hand that unsolicited hurries on to help 

the man whose garment has slipped away or is 
blown aside , friendship hastens to weed out the 

grief or redress the grievance of a friend. 
789. If it be asked where friendship holds its court 

or has its royal seat , it is in the firm mind which 
lends a ready hand in a time of need , or at a critical 

juncture . 
790. Base is the friendship which brags he ( the friend ),is 

related thus to me and such is my worth to him . 


785 . 


This chapter has many oft -quoted couplets . 783 , 784 785 , 
788 in particular. 
Constant contact and companionship is one interpreta 
tion is one interpreation . Note the story of Piciranthaiyar 
and Ko - Perum Cholan . Vide stanzas 216 to 228 Purana 
nurru . 788 A friend in need is a friend indeed . 


174 


திருக்குறள் 


79. நட்பு 


( குறள் 1 , 9 , 7 , 3 , 8 , 2 , 10 , 4 , 5 , 6 ) 


781 . 


செயற்கரிய யாவுள நட்பி னதுபோல் 
வினைக்கரிய யாவுள காப்பு . 


782. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதிப் 

பின்னீர பேதையார் நட்பு . 


783. நவிறொறு நூனயம் போலும் பயிறொறும் 

பண்புடை யாளர் தொடர்பு . 


784. நகுதற் பொருட்டன்று நட்டன் மிகுதிக்கண் 

மேற்சென் றிடித்தற் பொருட்டு . 


785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா வுணர்ச்சிதா 

னட்பாங் கிழமை தரும் . 


786. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத் 

தகநக நட்பது நட்பு . 


787. அழிவி னவைநீக்கி யாறுய்த் தழிவின்க 

ணல்ல லுழப்பதா நட்பு . 


788 . 


உடுக்கை யிழந்தவன் கைபோல வாங்கே 
யிடுக்கண் களைவதா நட்பு . 


789. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனிற் கொட்பின்றி 

யொல்லும்வா யூன்று நிலை . 


790. இனைய ரிவரெமக் கின்னம்யா மென்ற 

புனையினும் புல்லென்னு நட்பு . 


177 a 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXX . TO SCRUTINIZE FRIENDSHIP 


( M.A. 1 , 10 , 2 , 3 , 4 , 9 , 6 , 7 , 8 , 5 ) 
791. There is no harm in making friendship without 

previous scrunity. When one has tried and 
recognised or accepted another as a friend , 
friendship with : iim must be lasting or endur 

ing and be unbroken . 
792. The friendship of a man untested and unscrutinized 

will give mortal pain to the friend till he breathes 

his last . 
793 , Know the temper, descent or birth , faults , if par 

donable , and ample good kindred of a man 

before you form friendship with him . 
794. From friendship with a man even by offering or 

making presents to him who is noble -born and 

who would feel shame ans shrink from guilt . 
795. Seek out the friendship of those who reprove 

evil , whose words make you shed tears and 

who are able to show you the right path . 
796.- The rod that measures out true friendship or 

kinship , is there anything but the time of one s 

distress ? 
797. To eschew the friendship of fools is real gain to 

a man ( as sages say ) . 
798. Think not the thoughts that dwarf or depress the 

heart . Don t make friendship who those who will 

cut off from or desert you in times of distress . 
799. The friendship of those who will desert you in 

times of disater, will , when you think of it, burn 
your heart or make you feel languish even at 
the moment of death . 


800 . 


792 . 
796 . 


Oftquoted . 
the test of the friendship is crisis or sole need. 


0 178 


திருக்குறள் 


80. நட்பாராய்தல் 


( குறள் 1 , 10 , 2 , 3 , 4 , 9 , 6 , 7 , 8 , 5 ) 


791. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் 

வீடில்லை நட்பாள் பவர்க்கு . 


792. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை 

தான் சாந் துயரந் தரும் . 


793. குணனுங் குடிமையுங் குற்றமுங் குன்றா 

வினனு மறிந்தியாக்க நட்பு . 


794. குடிப்பிறந்து தன்கட் பழிநாணு வானைக் 

கொடுத்துங் கொளல்வேண்டு நட்பு . 


795. அழச்சொல்லி யல்ல திடித்து வழக்கறிய 

வல்லார்நட் பாய்ந்து கொளல் . 


796 , கேட்டினு முண்டோ ருறுதி கிளைஞரை 

நீட்டி யளப்பதோர் கோல் . 


797. ஊதிய மென்ப தொருவற்குப் பேதையார் 

கேண்மை யொரீஇ விடல் . 


798. உள்ளற்க வுள்ளஞ் சிறுகுவ கொள்ளற்க 

வல்லற்க ணாற்றறுப்பார் நட்பு . 


799. கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை யடுங்காலை 

யுள்ளினு முள்ளஞ் சுடும் . 


800. மருவுக மாசற்றார் கேண்மையொன் றீத்து 

மொருவுக வொப்பிலார் நட்பு . 


175 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXI . FAMILIARITY ( INTIMACY ) 


( M.A. 1 , 2 , 4 , 3 , 7 , 8 , 6 , 5 , 9 , 10 ) 
801. What is called Intimacy is friendship which puts 

no restraint on the freedom of old familiarity . 
802. The distinguishing feature of friendship is familiar 

freedom . The duty of the wise or worthy men is 

to smack or relish the flavour. 
803. What avails old friendship in case no freedom 

is allowed to its acts ? 
804. If friends do a thing unbidden out of old famil 

iarity, to take the action in good part becomes 

intimacy. 
805. When friends do an evil thing , it must be viewed 

as due to not only mere igonarce but out of great 

familiarity. 
806. Even in case of damage , they who are within 

bounds or know the delicacy of friendship will 
not desert their intimate association with 

familiar friends . 
807. Even though real injury be done by intimates , 

sincere friends do not cease to love them for it . 
808. Those who are strong in their intimacy will not 

give their ear to imputations against their friends , 
and the day of offence will be treated as a day 

of grace 
809. The world will commend the unbroken friend 

ship of old and faithful friends. 
810. Even enemies will esteem , those who do not 

part from old friends out of their usual kind 
regard . 


801 . 
808 . 


defines intimacy. 
To pass over the wrong done by friends without resent 
ment is a test of deep love . 


0 180 


திருக்குறள் 


81. பழைமை 


( குறள் 1 , 2 , 4 , 3 , 7 , 8 , 6 , 5 , 9 , 10 ) 


801 . 


பழைமை யெனப்படுவ தியாதெனின் யாதுங் 
கிழமையைக் கீழ்ந்திடா நட்பு . 


802. நட்பிற் குறுப்புக் கெழுதகைமை மற்றதற் 

குப்பாதல் சான்றோர் கடன் . 


803. பழகிய நட்பெவன் செய்யுங் கெழுதகைமை 

செய்தாங் கமையாக் கடை . 


804. விழைதகையான் வேண்டி யிருப்பர் கெழுதகையாற் 

கேளாது நட்டார் செயின் . 


805. பேதைமை யொன்றோ பெருங்கிழமை யென்றுணர்க 

நோதக்க நட்டார் செயின் . 


806 . 


எல்லைக் கணின்றார் துறவார் தொலைவிடத்துந் 
தொல்லைக்க ணின்றார் தொடர்பு . 


807. அழிவந்த செய்யினு மன்பறா ரன்பின் 

வழிவந்த கேண்மை யவர் . 


808. கேளிழுக்கங் கேளாக் கெழுதகைமை வல்லார்க்கு 

நாளிழுக்க நட்டார் செயின் . 


809 . 


கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை 
விடாஅர் விழையு முலகு . 


810 . 


விழையார் விழையப் படுப் பழையார்கட் 
பண்பிற் றலைப்பிரியா தார் . 


181 


எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXII . EVIL FRIENDSHIP 


(M.A. 4 , 9 , 10 , 1 , 2 , 3 , 5 , 6 , 8 , 7 ) 
he friendship of evil men devouring or quaff 
ig ostensibly , had better grow less than more . 
Vhat though you gain or lose the friendship of 
he unenvious who desert you in difficulty and 
.ug you in prosperity ? 
riendship which weighs carefully what accrues 
rom it , those who grasp eagerly whatever can be 
grasped and plunderers - all these are alike or 
quals . 
Better to dwell along than be friends with men 
who behave badly as the unbroken horse which 
drops the warrior down in the thick of the war 
and bolts away . 
It is better not to acquire than gain the profitless 
friendship of men of little minds who forsake 
trusted friends in hard times or whose help fails 
in the hour of dire need . 
The enmity of the wise man is a crore of times 
better than the intimacy of the fool . 
Better or more profitable by tenfold crores is the 
hate of enemies than the friendship of seeming 
or flattering friends . 
Silently drop the friendship of those who labour 
to thwart what they can do on your behalf . 
The association of those who say one thing and 
do another is certainly injurious even in the 
dream state , 
The companionship of those who are friends at 
home and who disparage you in the court or 
assembly deserves to be forfeited at any cost . 


817 Friends are of diverse kinds ; face - flatterers , backbiters , 

parasites, hangers on and trencher friends and all 

these deserve condemnations . 
820 Thwarters , humbugs and disparagers are worse . 


182 


திருக்குறள் 


82. தீ நட்பு 


( குறள் 4 , 9 , 10 , 1 , 2 , 3 , 5 , 6 , 8 , 7 ) 


811 . 


பழகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை 
பெருகலிற் குன்ற லினிது . 


812. உறினட் டறினொரூஉ மொப்பிலார் கேண்மை 

பெறினு மிழப்பினு மென் . 


813 . 


உறுவது சீர்தூக்கு நட்பும் பெறுவது 
கொள்வாருங் கள்வரு நேர் . 


814 . 


அமரகத் தாற்றறுக்குங் கல்லாமா வன்னார் 
தமரிற் றனிமை தலை . 


815. செய்தேமஞ் சாராஞ் சிறியவர் புன்கேண்பை 

யெய்தலி னெய்தாமை நன்று . 


816. பேதை பெருங்கெழீஇ நட்பி னறிவுடையா 

ரேதின்மை கோடி யுறும் . 


817 . 


நகைவகைய ராகிய நட்பிற் பகைவராற் 
பத்தடுத்த கோடி யுறும் . 


818. 


ஒல்லுங் கரும முடற்று பவர் கேண்மை 
சொல்லாடார் சோர விடல் . 


819 . 


கனவினு மின்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார் தொடர்பு . 


820. எனைத்துங் குறுகுத லோம்பன் மனைக்கெழீஇ 

மன்றிற் பழிப்பார் தொடர்பு . 


183 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXIII . FALSE FRIENDSHIP 


( M.A. 8 , 1 , 4 , 2 , 3 , 5 , 6 , 7 , 9 , 10 ) 
821. The friendship of those who are not but who 

pretend to be friendly towards you serves like 
the anvil to hammer you when a suitable oppor 

tunity offers itself. 
822. The friendship of those who are not but who 

seem to be kinsmen will change or be fickle 

hearted ast he heart of womankind . 
823. It is hard for the ignoble to become good- hearted , 

no matter how well - educated they be . 
824. They are to be dreaded as dissemblers who have 

smiles on their face but whose hearts are bitter, 
825. Those whose hearts are not with you or in your 

favour can hardly be turned towards you by any 

amount of words you speak to them . 
826. The words of those who speak goodly to you like true 

friends can be soon detected to be the words of foes. 
827. Take not the humble words of your enemies as 

words of submission . Note that the bent how is 
ever ready to smite you or is aimed only to do 


you harm . 


828. Weapons may be hidden within the worship 

ping hands. The tears shed by foes are like unto 

them or likewise . 
829. Those who eulogise outwardly but really despise 

you may justly be flattered and made to smile 

and slain in the guise of friendship . 
830. When the critical time arrives for your foes to show 

themselves as your friends , take care that you too 
smile like them and avoid being friendly at heart . 


822 . 
829 . 
830 . 


Frailty, the name is woman . Woman s fickleness is proverbial. 
" Too much praise is scandal in disguise . 
Measure for measure . Do likewise Take care that apparent 
friendship is not true friendship . 


0 184 


திருக்குறள் 


83. கூடாநட்பு 


( குறள் 8 , 1 , 4 , 2 , 3 , 5 , 6 , 7 , 9 , 10 ) 


821 . 


சீரிடங் காணி னெறிதற்குப் பட்டடை 
நேரா நிரந்தவர் நட்பு . 


822. இனம் போன் றினமல்லார் கேண்மை மகளிர் 

மனம்போல வேறு படும் . 


823. பலநல்ல கற்றக் கடைத்து மனநல்ல 

ராகுதன் மாணார்க் கரிது . 


824. முகத்தி னினிய நகாஅ வகத்தின்னா 

வஞ்சலை யஞ்சப் படும் . 


825. மனத்தி னமையா தவரை யெனைத்தொன்றுஞ் 

சொல்லினாற் றேறற்பாற் றன்று . 


826. நட்டார்போ னல்லவை சொல்லினு மொட்டார் சொ 

லொல்லை யுணரப் படும் . 


827 , சொல்வணக்க மொன்னார்கட் கொள்ளற்க வில்வணக்கந் 

தீங்கு குறித்தமை யான் . 


828. தொழுதகை யுள்ளும் படையொடுங்கு மொன்னா 

ரழுதகண்ணீரு மனைத்து 


829. மிகச்செய்து தம்மெள்ளு வாரை நகச்செய்து 

நட்பினுட் சாப்புல்லற் பாற்று . 


830. பகைநட்பாங் காலம் வருங்கான் முகநட் 

பகநட் பொரீஇ விடல் . 


1850 


D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXIV . FOLLY 


( M.A. 1 , 2 , 4 , 3 , 5 , 6 , 7 , 10 , 8 , 9 ) 


831. What is that thing which bears the name of Folly ? 

It is to throw away gain and to hold fast to 
loss . 


832. The folly of follies is to desire to do what will 

prove infra dig to you . 
833. The parts of folly are shamelessness, unsearching 

ness, lovelessness, cherish -nothingness. 
834. The fool of fools is he who studies scriptures and 

masters them , wh expounds thern , but who does 

not obey or act them out or has no self - control. 
835. The fool who does a thing in his single life and 

merits hell will sink in the bog which he enters 
of sevenfold birth . 


836. The green fool who does not know how to execute 

what he undertakes to do , not only fails in it 

but will wear fetters or be entangled in it . 
837. When the fool amasses wealth , he will feed foes to 

fatten but will let his kith and kin go and starve out. 
838. When the fool has got in his hand large hoards , he 

will act like the madman raving in his tipsiness . 
839. The friendship of fools is every delectable or delight 

ful. For, parting with them will leave no pang behind , 

or there will be no wrench of separation . 
840. For the fool to get into the society of fully learned 

men or sages is like the act of a man who places 
on his couch his feet unwashed . 


837 , 840 Oft - quoted 
838 . The mad freaks of one drunk with wealth . 
839 . Note the innuendo 
836 . Compare “ O What a tangled web we weave when first 

we practise to da - minca 11 


--- 


186 


திருக்குறள் 


84. பேதைமை 


( குறள் 1 , 2 , 4 , 3 , 5 , 6 , 7 , 10 , 8 , 9 ) 


831. பேதைமை யென்பதொன் றியாதெனி னேதங்கொண் 

டுதியம் போக விடல் . 


832. பேதைமையு ளெல்லாம் பேதைமை காதன்மை 

கையல்ல தன்கட் செயல் . 


நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் 
பேணாமை பேதை தொழில் . 


834. ஓதி யுணர்ந்தும் பிறர்க்குரைத்துந் தானடங்காப் 

பேதையிற் பேதையா ரில் . 


835. ஒருமைச் செயலாற்றும் பேதை யெழுமையுந் 

தான்புக் கழுந்து மளறு . 


836. பொய்படு மொன்றோ புனைபூணுங் கையறியாப் 

பேதை வினைமேற் கொளின் . 


837. ஏதிலா ராரத் தமர்பசிப்பர் பேதை 

பெருஞ்செல்வ முற்றக் கடை . 


838. 


மைய லொருவன் களித்தற்றாற் பேதைதன் 
கையொன் றுடைமை பெறின் . 


839. பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கட் 

பீழை தருவதொன் றில் . 


840. கழாஅக்கால் பள்ளியுள் வைத்தற்றாற் சான்றோர் 

குழா அத்துப் பேதை புகல் . 


187 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXV . STUPIDS SELF -CONCEIT OR DOLTISHNESS 


( M.A. 8 , 7 , 1 , 2 , 5 , 9 , 6 , 4 , 3 ) 
841. Want of knowledge or ignorance is the greatest 

want or poverty . The world will not hold any 

other want as want at all in the light of this . 
842. The dower of the ignoramus , however cordial is 

nothing but the fruit of the receiver s penance . 
843. It is hard for even the malicious foe to inflict the pain 

that an ignoramous brings down on his own head . 
844 .. If it be asked what is stupidity or blankness or 

emptiness of mind , it is the pride of self- conceit 
or over - estimate of oneself or the affectation of 

we are bright or wise . 
845. To act upon ignorance or upo what one has not 

mastered will throw suspicion on what one has 

thoroughly made his own . 
846. It is ignorance or stupidity that conceals one s 

blankness or emptiness but does not cover his 

own faults or reveals them .. 
847. The Great Secret will go out or the Great Scriptural 

Truth will fail and the ignoramus will inflict 

misery on himself . 
848. He will not do as advised . He will not seek wisdom 

himself . He will be disease unto himself till 

death him parts . 
849. He will not see what another man points out, nor 

will he see it himself. The ignoramus will be blind 

in his own way with what he thinks he knows. 
850. He will deny what the world affirms or asserts . 

He will be pointed to by the world or by all over 
the earth as a demon in human form . 


841 . 


843 . 
850 . 


Ignorance is the worst poverty . Where ignorance is bliss, 
it is folly to be wise . 
Self - conceit does the greatest harm to self. 
Oft - quoted . 


0 188 


திருக்குறள் 


85. புல்லறிவாண்மை 


( குறள் 8 , 7 , 1 , 2 , 5 , 9 , 6 , 4 , 3 ) 


841 . 


அறிவின்மை யின்மையு ளின்மை பிறிதின்மை 
யின்மையா வையா துலகு . 


842. அறிவிலா னெஞ்சுவந் தீதல் பிறிதியாது 

மில்லை பெறுவான் றவம் . 


843. அறிவிலார் தாந்தம்மைப் பீழிக்கும் பீழை 

செறுவார்க்குஞ் செய்த லரிது . 


வெண்மை யெனப்படுவ தியாதெனி னொண்மை 
யுடையம்யா மென்னுஞ் செருக்கு . 


845. கல்லாத மேற்கொண் டொழுகல் கசடற 

வல்லதூஉ மையந் தரும் . 


846 , அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்வயிற் 

குற்ற மறையா வழி . 


847 , அருமறை சோரு மறிவிலான் செய்யும் 

பெருமிறை தானே தனக்கு . 


848. ஏவவுஞ் செய்கலான் றான்றேறா னவ்வுயிர் 

போஒ மளவுமோர் நோய் . 


849 . 


காணாதாற் காட்டுவான் றான்காணான் காணாதான் 
கண்டானாந் தான்கண்ட வாறு . 


350 , உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான் வையத் 

தலகையா வைக்கப் படும் . 


189 - 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXVI . HOSTILITY 


( M.A. 1 , 10 , 8 , 9 , 3 , 5 , 7 , 4 , 2 , 6 ) 


851. Hostility or the spirit of defiance is that evil 

quality which brings on every living being the 
great disease of division or disunion . 


852. Though disunion be intended and spite be shown 

in action , it is best to do injury out of the spirit 
of defiance . 


853. If hostility , that dire disease , be shunned , it will 

yield a man endless everlasting fame . 
854. When hostility, the woe of woes , ceases to exist , 

it will yield the pleasure of pleasures . 
855. Who will be inclined to conquer or overcome 

the person who can expel the defiant spirit from 
his mind ? 


856. The life of him who says that the spirit of hostility 

in excess is sweet , will soon come to trouble and 
ruin . 


857. Those who do not see the very truth accruing from 

greatness are men of harmful talents which 
breed malice or division of hearts . 


858. The death of hostility is prosperity. Where the 

defiant spirit is strong and overpowering , it 

brings ruin in triumph and sway . 
859. He who , in times of prosperity, finds no spirit 

of disunion at work , cherishes hostility which 

brings ruin . 
860. All evils spring from hostility, but good -will 

engenders the great wealth of kindliness or 
cheerfulness . 


851 853 Hostility is spoken of as a great or grievous disease . 


0 190 


திருக்குறள் 


86. இகல் 


( குறள் 1 , 10 , 8 , 9 , 3 , 5 , 7 , 4 , 2 , 6 ) 


851. இகலென்ப வெல்லா வுயிர்க்கும் பகலென்னும் 

பண்பின்மை பாரிக்கும் நோய் . 


852 .. 


பகல்கருதிப் பற்றா செயினு மிகல் கருதி 
யின்னாசெய் யாமை தலை . 


853 . 


இகலென்னு மெவ்வநோய் நீக்கிற் றவலில்லாத் 
தாவில் விளக்கந் தரும் . 


854. இன்பத்து னின்பம் பயக்கு மிகலென்னுந் 

துன்பத்துட் டுன்பங் கெடின் . 


855. இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே 

மிகலூக்குந் தன்மை யவர் . 


856. இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை 

தவலுங் கெடலு நணித்து . 


857. மிகன்மேவன் மெய்ப்பொருள் காணா ரிகன்மேவ 

லின்னா வறிவி னவர் . 


858. இகலிற் கெதிர்சாய்த லாக்க மதனை 

மிகலூக்கி னூக்குமாங் கேடு . 


859. இகல்காணா னாக்கம் வருங்கா லதனை 

மிகல்காணுங் கேடு தரற்கு . 


860. இகலானா மின்னாத வெல்லா நகலானாம் 

நன்னய மென்னுஞ் செருக்கு . 


191 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXVII . THE GLORY OF ENMITY 


( M.A. 1 , 7 , 9 , 8 , 10 , 4 , 5 , 6 , 3 , 2 ) 
861. Avoid the encounter with the more powerful. Shun 

it not with weaker men but go on without respite . 
862. No love has he for kinsmen , nor great support 

has he nor is he , strong himself ? How can such 

a man withstand the enemy s strong forces ? 
863. He is a craven , he knows nothing , he agrees 

with none , he is a miser . Such an one will fall an 

easy prey to enmity. 
864. He does not turn away from wrath , he is a babbler 

of secrets . Such an one is an easy prey to every 

foe in every place . 
865. He sees not the right path , does not do the fitting 

thing , cares not for crimes ( vices ) , is gracious . 

Such an one is a foeman s easy prey ( pleasure ) . 
866. He is blind in his rage and very lecherous ( addicted 

to lust ) . Such an one s enmity will be sought 

with pleasure and ease . 
867. Be sure to pay anything and buy the enmity of 

the man who undertakes a thing and does un 

seemly ( ungracious) acts . 
868 .. If he has no virtues and many vices to his credit , 

none will claim kinship with him , and his foes 

will be gladdened at heart . 
869. Those who have the luck to encounter ignorant 

( stupid ) and timid foes , will certainly have 

exceedingly great joy. 
870. Fame will never attend a man who has not gained 

the least object ( victory ) by contending against 
the illiterate foe . 


862 . 
870 . 


The characteristics of foes who fall an easy prey. 
No glory to the weak and apathetic who will not budge 
an inch against the least foe . 


0192 


திருக்குறள் 


87. பகைமாட்சி 


( குறள் 1 , 7 , 9 , 8 , 10 , 4 , 5 , 6 , 3 , 2 ) 


861. வலியார்க்கு மாறேற்ற லோம்புக வோம்பா 

மெலியார்மேன் மேக பகை . 


862. அன்பில னான்ற துணையிலன் றான்றுவ்வா 

னென்பரியு மேதிலான் றுப்பு . 


863. அஞ்சு மறியா னமைவில னீகலான் 

றஞ்ச மெளியன் பகைக்கு . 


864. நீங்கான் வெகுளி நிறையில னெஞ்ஞான்றும் 

யாங்கணும் யார்க்கு மெளிது . 


865. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் 

பண்பிலன் பற்றார்க் கினிது . 


366 . 


காணாச் சினத்தான் கழிபெருங் காமத்தான் 
பேணாமை பேணப் படும் . 


867. கொடுத்துங் கொளல்வேண்டு மன்ற வடுத்திருந்து 

மாணாத செய்வான் பகை . 


868. குணனிலனாய்க் குற்றம் பலவாயின் மாற்றார்க் 

கினனிலனா மேமாப் புடைத்து . 


869. செறுவார்க்குச் சேணிகவா வின்ப மறிவிலா 

வஞ்சும் பகைவர்ப் பெறின் . 


870. கல்லான் வெகுளுஞ் சிறுபொரு ளெஞ்ஞான்று 

மொல்லானை யொல்லா தொளி . 


1930 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXVII . TO APPRAISE ENEMIES POWER 


( M.A. 2 , 3 , 5 , 7 , 4 , 6 , 8 , 10 , 9 , 1 ) 
871. That ill - natured thing called enmity should not 

be desired even in jest . 
872. Though the enmity of men who plough with 

bows be incurred , do not incur the hate of those 

who plough with words . 
873. He who is alone and incurs the enmity of many foes 

is more ignorant than the self - conceited and proud . 
874. The world rests on the merit of the tactful man 

who makes friends of his foes . 
875. He who has no allies but has to meet two foes 

must make friends with one of them . 
876. Whether you have chosen men of fact or not , in 

times of great crisis , don t show your lack of trust 

in them but let them alone . 
877. Don t disclose thy woes to those who are unaware 

of them , and don t tell your weakness to your open 

enemies . 
878. Know the way , do your part , and make self 

defence . If you do so , the pride of your foeman will 

be down in the dust, 
879. Fell down thorny trees when they are young 

and tender . When they grow and become hard , 
or mature , they will prick and pierce the hands 
that cut them down . 


880. They who fail to put down the pride of their foeman 

do merely breathe in and out and cease to exist. 


872. Oft - quoted . Compare : " The pen is mightier than the sword . 
879 . Oft -quoted . Compare : A stitch in time saves nine . Delays 

are dangerous . Note the parable as in couplets 475 , 476 
in chapter 48 . 


194 


திருக்குறள் 


88. பகைத்திறந் தெரிதல் 


( குறள் 2 , 3 , 5 , 7 , 4 , 6 , 8 , 10 , 9 , 1 ) 


871 . 


பகையென்னும் பண்பி லதனை யொருவ 
னகையேயும் வேண்டற்பாற் றன்று . 


872. வில்லே ருழவர் பகைகொளினுங் கொள்ளற்க 

சொல்லே ருழவர் பகை . 


873. ஏமுற் றவரினு மேழை தமியனாய்ப் 

பல்லார் பகைகொள் பவன் . 


874. பகைநட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் 

றகைமைக்கட் டங்கிற் றுலகு . 


875. தன்றுணை யின்றாற் பகையிரண்டாற் றானொருவ 

னின்றுணையாக் கொள்கவற்றி னொன்று . 


876. தேறினுந் தேறா விடினு மழிவின்கட் 

டேறான் பகாஅன் விடல் . 


877. நோவற்க நொந்த தறியார்க்கு மேவற்க 

மென்மை பகைவ ரகத்து . 


878. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் 

பகைவர்கட் பட்ட செருக்கு . 


879. இளைதாக முண்மரங் கொல்க களையுநர் 

கைகொல்லுங் காழ்த்த விடத்து . 


880 . 


உயிர்ப்ப வுளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் 
செம்மல் சிதைக்கலா தார் . 


195 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


LXXXIX . INTERNAL OR INSIDIOUS ENMITY 


( M.A. 4 , 1 , 2 , 8 , 9 , 10 , 6 , 5 , 3.7) 


881. Water and shade , if not wholesome , will prove 

injurious. If friends are not friendly but are traitiors 

in the camp , their insidiousness will be baneful . 
882. Dread not your foes who are like swords , but dread 

the foes who profess themselves to be your kinsmen . 
883. Guard yourself against internal enmity. In times 

of peril , it will inflict on you a deeper wound 

than the potter s knife in making pots . 
884. If enmity within that will prevent the mind dis 

closes itself , it will do you greater evil ( or many 

an evil ) than even unkind kinship 
885. If enmity lurks in secret in kindred, it will cause 

more grievous hurt and do you to death . 
886. If discord arises among those who are in concord 

with you , it is hard to avert the catastrophe to you . 
887. Though united closely like the casket and its 

lid , the family with internal enmity can never 

fare well together. 
888. Where the house is divided against itself , its 

strength will go down , just as the file wears 

away gold when it is polished with it . 
889. Though small as the tills, or sesamum s split seed 

the hidden enmity be , it will work sure destruction . 
890. Living with one not in concord is like dwelling 

in a hut with a cobra as companion . 


887 , 890. Oft -quoted 
889 . The tiny sesamum ( tilam ) seed split up . 
887 , 890. The idea of insidiousness is illustrated with apt similes. 
883 . Not the potter - simile. 


196 


திருக்குறள் 


89. உட்பகை . 


( குறள் 4 , 1 , 2 , 8 , 9 , 10 , 6 , 5 , 3 , 7 ) 


881. நிழனீரு மின்னாத வின்னா தமர்நீரு 

மின்னாவா மின்னா செயின் . 


882. வாள்போல் பகைவரை யஞ்சற்க வஞ்சுக 

கேள்போற் பகைவர் தொடர்பு . 


883. உட்பகை யஞ்சித்தற் காக்க வுலைவிடத்து 

மட்பகையின் மாணத் தெறும் . 


884 . 


மனமாணா வுட்பகை தோன்றி னினமாணா 
வேதம் பலவுந் தரும் . 


885 . 


உறன்முறையா னுட்பகை தோன்றி னிறன்முறையா 
னேதம் பலவுந் தரும் . 


886. ஒன்றாமை யொன்றியார் கட்படி னெஞ்ஞான்றும் 

பொன்றாமை யொன்ற லரிது . 


887. செப்பின் புணர்ச்சிபோற் கூடினுங் கூடாதே 

யுட்பகை யுற்ற குடி . 


888. 


அரம்பொருத பொன் போலத் தேயு முரம்பொரு 
துட்பகை யுற்ற குடி . 


889 . 


எட்பக வன்ன சிறுமைத்தே யாயினு 
முட்பகை யுள்ளதாங் கேடு . 


890. உடம்பா டிலாதவர் வாழ்க்கை குடங்கருட் 

பாம்போ டுடனுறைந் தற்று . 


1970 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XC . NOT TO OFFEND THE GREAT 


( M.A. 10 , 2 , 1 , 3 , 5 , 6 , 4 , 9 , 8 , 7 ) 


891. Not to slight any is the work of the powerful. It is 

greatest among the acts of those who safeguard 

themselves . 
892. If the great ones be not respected , such disrespect 

will work irretrievable peril to the offenders . 
893. If you seek ruin , slight the counsel of the great 

ones . Provoke the powerful if you long to assure 

you ruin when they please . 
894. If men of no power wreak evil to men of power . 

thier action is of a piece with the beckoning 

with the hand of Yama, the god of death . 
895. They who slight the angry frown of mighty 

monarchs , though they be alive , will be counted 

as dead , or will not thrive wherever they roam . 
896. They who caught in flames may survive the 

conflagration . They who offend the great ones 

will have no escape . 
897. What can grandeur of life and immensity of 

wealth do if wrong be done to sages blest with 

many a virtue . 
898. If the great suffer diminution in estimation , the 

offenders, however unshaken thier household , 

will be off the earth . 
899. If men of high principles be incensed , even kings will 

lose thier sceptre and crown and be lost in flames . 
900. Though possessed of exceedingly great support , 

they will be lost if great men lf lofty fame and 
virtue be wroth or incensed . 


892 . Oft - quoted 
894 , 896 Note the comparisons . 
899 , 900 Even sovereignity is no exception to the rule that 

offenders of the great ones will be visited with condign 
punishments . 


0 198 


திருக்குறள் 


90. பெரியாரைப் பிழையாமை 


( குறள் 10 , 2 , 1 , 3 , 5 , 6 , 4 , 9 , 8 , 7 ) 


891 . 


ஆற்றுவா ராற்ற லிகழாமை போற்றுவார் 
போற்றலு ளெல்லாந் தலை . 


892. பெரியாரைப் பேணா தொழுகிற் பெரியாராற் 

பேரா விடும்பை தரும் . 


893. கெடல்வேண்டிற் கேளாது செய்க வடல்வேண்டி 

னாற்று பவர்க ணிழுக்கு . 


894. கூற்றத்தைக் கையால் விளித்தற்றா லாற்றுவார்க் 

காற்றாதா ரின்னா செயல் . 


895. யாண்டுச்சென் றியாண்டு முளராகார் வெந்துப்பின் 

வேந்து செறப்பட் டவர் . 


896. எரியாற் சுடப்படினு முய்வுண்டா முய்யார் 

பெரியார்ப் பிழைத்தொழுகு வார் . 


897. வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளு மென்னாந் 

தகைமாண்ட தக்கார் செறின் . 


898. குன்றன்னார் குன்ற மதிப்பிற் குடியொடு 

நின்றன்னார் மாய்வர் நிலத்து . 


899. ஏந்திய கொள்கையார் சீறி னிடைமுரிந்து 

வேந்தனும் வேந்து கெடும் . 


900. இறந்தமைந்த சார்புடைய ராயினு முய்யார் 

சிறந்தமைந்த சீரார் செறின் . 


199 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCI , TO BE LED BY WIVES 


(M.Aa. 8 , 9 , 4 , 3 , 2 , 1 , 5 , 6 , 7 , 10 ) 
901. T ose who have intense desire for or dote upon 

their wives seldom attain to greatness . Those who 

have the ambition to do great things disdain lust . 
902. This prosperity of the man who has no self 

respect and who is infatuated with his wife 

will bring on him great shame . 
903. He who is by nature submissive to his wife will 

always bring on him shame among the good .. 
904. The noble action done by a wife - fearing man 

who does not deserve the other world will never 

be glorious . 
905. He who trembles before is wife will never do any 

good to worthy men . 
906. Those who fear the housewife s tender arm will never 

gain dignity though they live happily like gods . 
907. The modest or shamefaced woman herself is 

more dignified than the manliness of him who 

obeys his wife or who is led by the nose by her . 
908. Those who exactly fulfil the wishes of their wives 

with beauteous brows will not help their friends 

in need , not will they do good to any. 
909. In those who submit to petticoat government 

cannot be seen any charitable action , well 

meaning wealth and joyous life . 
910. The folly of having excessive connubial love will 

never find place in cultured minds set on doing 
great things , 


Husbands are either doting and infatuated , cowardly 
and submissive and these never attain fame OI 
distiction , nor do any good to any here or otherwhere , 


200 


திருக்குறள் 


91. பெண்வழிச் சேறல் 


( குறள் 8 , 9 , 4 , 3 , 2 , 1 , 5 , 6 , 7 , 10 ) 


901. மனைவிழைவார் மாண்பய னெய்தார் வினைவிழைவார் 

வேண்டாப் பொருளு மது . 


902. பேணாது பெண்விழைவா னாக்கம் பெரியதோர் 

நாணாக நாணுத் தரும் . 


903. இல்லாள்கட் டாழ்ந்த வியல்பின்மை யெஞ்ஞான்று 

நல்லாரு ணாணுத் தரும் . 


904 . 


மனையாளை யஞ்சு மறுமையி லாளன் 
வினையாண்மை வீறெய்த லின்று . 


905. இல்லாளை யஞ்சுவா னஞ்சுமற் றெஞ்ஞான்று 

நல்லார்க்கு நல்ல செயல் . 


906. இமையாரின் வாழினும் பாடிலரே யில்லா 

ளமையார்தோ ளஞ்சு பவர் . 


907. பெண்ணேவல் செய்தொழுகு மாண்மையி னாணுடைப் 

பெண்ணே பெருமை யுடைத்து . 


908. நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் 

பெட்டாங் கொழுகு பவர் . 


909. அறவினையு மான்ற பொருளும் பிறவினையும் 

பெண்ணேவல் செய்வார்க ணில் . 


910. எண்சேர்ந்த நெஞ்சத் திடனுடையார்க் கெஞ்ஞான்றும் 

பெண்சேர்ந்தாம் பேதைமை யில் . 


201 D 


O . . 

எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCII . PROFLIGATES ( PROSTITUTES ) 


( M.A. 2 , 1 , 3 , 4 , 5 , 6 , 8 , 7 , 9 , 10 ) 
911. Choice braclet or bangle wearers are amorous, 

not for love but for gold , and their sweet or honeyed 

words will prove ruin . 
912. Evil woman ( prostitutes ) weigh the lucre or profit 

and speak kind words . Abandon them weighing 

thier worth . 
913. The false embrace of mercenary women is like 

embracing some unknown corpse in a dark room . 
914. Wise men who seek the wealth of grace will keep 

themselves away from the worthless charms of 

harlots whose only aim is making wealth . 
915. Men who are very intelligent and wise will abstain 

from the fond embraces of common whores . 
916. Men who would keep up their own worth will 

turn away from women who would make a display 
of their artful charms and whose charms are 

free and common to all . 
917. Shallow - minded or light - hearted or impure and 

unchaste men will seek the society of women 
who will embrace the body but whose thoughts 

will be other where : 
918. The false embrace of wily women will be resorted 

to by men devoid of searching wisdom . 
919. The soft arms of the well - bedecked whores make 

the hell which engulfs abject or contemptible 

tomfools . 
920. Women of divided ( two) minds, toddy -drink , and 

the gaming- table ( dice ) -these are the pursuits 
of men destined to misfortune . 


Profligates, prostitutes, harlots, whores , bawds or lewd 
women care for gain and bring rain on the happy - go 
lucky, improvident, low -minded , tonsuring fools . 
Oft - quoted . 918. luring siren or demoness. 


913 . 


D 202 


திருக்குறள் 


92. வரைவின் மகளிர் 


( குறள் 2 , 1 , 3 , 4 , 5 , 6 , 8 , 7 , 9 , 10 ) 


911 . 


அன்பின் விழையார் பொருள்விழையு மாய்தொடியா 
ரின்சொ லிழுக்குத் தரும் . 


912. பயன்றூக்கிப் பண்புரைக்கும் பண்பின் மகளிர் 

நயன்றூக்கி நள்ளா விடல் . 


913. பொருட்பெண்டிர் பொய்ம்மை முயக்க மிருட்டறையி 

லேதில் பிணந்தழீஇ யற்று . 


914. பொருட்பொருளார் புன்னலந் தோயா ரருட்பொரு 

ளாயு மறிவி னவர் . 


915. பொதுநலத்தார் புன்னலந் தோயார் மதிநலத்தின் 

மாண்ட வறிவி னவர் . 


916 , தந்நலம் பாரிப்பார் தோயார் தகைசெருக்கிப் 

புன்னலம் பாரிப்பார் தோள் . 


917. நிறைநெஞ்ச மில்லவர் தோய்வர் பிறநெஞ்சிற் 

பேணிப் புணர்பவர் தோள் . 


918. 


ஆயு மறிவின ரல்லார்க் கணங்கென்ப 
மாய மகளிர் முயக்கு . 


919. வரைவிலா மாணிழையார் மென்றோள் புரையிலாப் 

பூரியர்க ளாழு மளறு . 


920. இருமனப் பெண்டிருங் கள்ளுங் கவறுந் 

திருநீக்கப் பட்டார் தொடர்பு . 


203 D 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCIII . ABSTAINING FROM TODDY -DRINK 


( M.A. 4 , 1 , 2 , 3 , 10 , 5 , 8 , 9 , 7, 6 ) 
921. Men addicted to drinking toddy every day will 

not be feared by thier foeman and they will lose 

the glory already achieved . 
922. Don t drink intoxicating toddy. If you desire it , 

you will not be counted as a man of esteem by 

all good or saintly men . 
923. Toddy - drinking is hated even by the mother , 

How would it appear to the truly wise ? 
924. The fair maid , called shame , will turn her back 

on topers or addicted toddy - drinkers whom all 

condemn . 
925. To but the loss of self - consciousness ( forgetfulness ) 

by drinking intoxicants is most stultifying . 
926. Unconscious sleepers are none other than the 

dead . Always toddy drinkers are poison - takers . 
927. Who take to drink and get tipsy will be held in 

contempt by the men of the locality when they 

find it out . 
928. Give up professing ignorance of drunkeness , 

what is hidden in the mind or held as secret will 

soon come out and become public . 
929. He who would argue out the drunken habit is like 

him who tries to find out with a lamp in hand 

one who is immersed in great depths. 
930. When a man in his sober moments sees a stag 

gering drunkard , will he not reflect on his own 
folly in the fit of his revelry ? 


923 , 926 , Oft -quoted 
928 . Hidden facts will out in the drunken state 
929 . A to per cannot be converted into a sober man by hard 

reasoning or argumentation with him . Addiction is con 
demned , but not toddy -drinking . Soma -juice quaffing is 
a sacrifical rite according ot the Vedas . 


204 


திருக்குறள் 


93. கள்ளுண்ணாமை 


( குறள் 4 , 1 , 2 , 3 , 10 , 5 , 8 , 9 , 7 , 6 ) 


921 . 


உட்கப் படாஅ ரொளியிழப்ப ரெஞ்ஞான்றுங் 
கட்காதல் கொண்டொழுகு வார் . 


922. உண்ணற்க கள்ளை யுணிலுண்க சான்றோரா 

னண்ணப் படவேண்டா தார் . 


923. ஈன்றாண் முகத்தேயு மின்னாதா லென்மற்றுச் 

சான்றோர் முகத்துக் களி . 


924. நாணென்னு நல்லாள் புறங்கொடுக்குங் கள்ளென்னும் 

பேணாப் பெருங்குற்றத் தார்க்கு . 


925. கையறியாமை யுடைத்தே பொருள் கொடுத்து 

மெய்யறி யாமை கொளல் . 


926. துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல ரெஞ்ஞான்றும் 

நஞ்சுண்பார் கள்ளுண் பவர் . 


உள்ளொற்றி யுள்ளூர் நகப்படுவ ரெஞ்ஞான்றுஞ் 
கள்ளொற்றிக் கண்சாய் பவர் . 


928. களித்தறியே னென்பது கைவிடுக நெஞ்சத் 

தொளித்ததூஉ மாங்கே மிகும் . 


929. களித்தானைக் காரணங் காட்டுதல் கீழ்நீர்க் 

குளித்தானைத் தீத்துரீஇ யற்று . 


930. கள்ளுண்ணாப் போழ்திற் களித்தானைக் காணுங்கா 

லுள்ளான்கொ லுண்டதன் சோர்வு . 


205 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCIV . GAMBLING 


( M.A. 1 , 7 , 4 , 9 , 10 , 2 , 5 , 6 , 3 , 8 ) 
931. Desire not playing with dice though you should 

win . Your gain is as the baited iorn - hook which 

the fish swallows . 
932. To the gamblers who win once but lose a hundred 

times , will there be a way to obtain good and 

live in prosperity ? 
933. If a gambler always talks of nothing but playing 

with dice , all his wealth and income will surely 

pass into the hands of others . 
934. Nothing reduces a man to utter indigence more 

than gambling , which works many an evil to 

friends and destroys his own name and fame . 
935. Men who take pride in gambling, gambling 

hall , and gambling - art out of lust for gain come 

to grief (nought ) . 
936. Men wearing the veil of the gambling goddess 

of Misfortune suffer great distress thereby and 

have sore sorrows therefrom . 
937. If entry be made early in the gambling hall, it will 

undo hereditary wealth and good name . 
938. Gambling undoes wealth , bends the soul to utter 

falsehood, destroys grace and brings misery. 
939. Dress , wealth , food , praise and learning- all these 

five will leave the gambler intent on gambling. 
940. Every time the gambler loses , his heart will be 

ever more in the play. So does the soul which is 
often times afflicted to live long on earth . 


The different words used for gambling; soothu (931-4-68 
940 ) , Kalaham ( 937 ) , Urul - aiyam , ayam ( 933,939 ) . Among 
the chief Aryan vices denounced in modern poetry are 
drinking , gambling and prostitution . The Rig veda used the 
word Gambler synonymous with cheat and rogue . Vide 
the Gambler s Lament ( X, 34 ) Tiruvalluvar has devoted a 
separate chapter to the evils of each of those vices. 


206 


திருக்குறள் 


94. சூது 


( குறள் 1 , 7 , 4 , 9 , 10 , 2 , 5 , 6 , 3 , 8 ) 


931. வேண்டற்க வென்றிடினுஞ் சூதினை வென்றதூஉந் 

தூண்டிற்பொன் மீன்விழுங்கி யற்று . 


932. ஒன்றெய்தி நூறிழக்குஞ் சூதர்க்கு முண்டாங்கொ 

னன்றெய்தி வாழ்வதோ ராறு . 


933. உருளாய மோவாது கூறிற் பொருளாயம் 

போஒய்ப் புறமே படும் . 


934. சிறுமை பலசெய்து சீரழிக்குஞ் சூதின் 

வறுமை தருவதொன் றில் . 


935. கவறுங் கழகமுங் கையுந் தருக்கி 

யிவறியா ரில்லாகி யார் . 


936. அகடாரா ரல்ல லுழப்பர் சூதென்னு 

முகடியான் மூடப்பட் டார் . 


937. பழகிய செல்வமும் பண்புங் கெடுக்குங் 

கழகத்துக் காலை புகின் . 


938. பொருள்கெடுத்துப் பொய்மேற் கொளீஇ யருள்கெடுத் 

தல்ல லுழப்பிக்குஞ் சூது . 


939. உடைசெல்வ மூணொளி கல்வியென் றைந்து 

மடையாவா மாயங் கொளின் . 


940. இழத்தொறூஉங் காதலிக்குஞ் சூதேபோற் றுன்ப 

முழத்தொறூஉங் காதற் றுயிர் . 


207 D 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XCV . MEDICINE 


( M.A. 6 , 1 , 2 , 3 , 4 , 5 , 10 , 7 , 8 , 9 ) 
941. Excess or deficit of any action which produces 

more or less of the three humours beginning 
with wind, is reckoned by the authors of medial 

science to cause disease . 
942. There will be no need of medicine to your body 

if you eat again after seeing carefully that the 

food already eaten has been fully digested . 
943. When fully digested , eat in measure , and it will 

lead to long life ( make one who has taken body 

know the way to prolong it ) . 
944. Know that the food you have taken is fully digested, 

and that you are really hungry; and choose what 
will agree with your body and take care -that you 

do not eat any food that will not suit your body. 
945. If you eat the agreeable food again , denying the 

disagreeable, your life will suffer no hardship . 
946. As a man who has bowel - clearnce experiences 

ease and pleasure , so does a beastly glutton 

experience disease and pain . 
947. If a man knows not what fire there is in his stomach 

(what the power of his digestion is ) and eats much , 

he will be afflicted with disease beyond measure . 
948. It is good for the physician to diagnose the disease , 

trace its cause , and how it may be moderated , 

and then to use his expert skill. 
949. Let the learned doctor study the nature of the 

constitution of the patient and of the disease he 
is subject to and what the right time is to tackle 

it and then let him administer medicine . 
950. The patient, the doctor, the medicine , the apoth 

ecary , compounder (medical attendant) - on these 
four depends all cure , and the medical science 
accordingly falls into four parts . 


The poet s knowledge of medical science is exhibited 
here. This chapter has the whole of the medical science 
in nutshell. 946. lays stress on bowel -clearance as 
necessary as digestion - ( paritthi) 


D 208 


திருக்குறள் O 


95. மருந்து 
( குறள் 6 , 1 , 2 , 3 , 4 , 5 , 10 , 7 , 8 , 9 ) 


941. மிகினுங் குறையினு நோய்செய்யு நூலோர் 

வளிமுதலா வெண்ணிய மூன்று . 


942. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக் கருந்திய 

தற்றது போற்றி யுணின் . 


943. அற்றா லளவறிந் துண்க வஃதுடம்பு 

பெற்றா னெடிதுய்க்கு மாறு . 


944. அற்ற தறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 

துய்க்க துவரப் பசித்து . 


945. மாறுபா டில்லாத வுண்டி மறுத்துண்ணி 

னூறுபாடில்லை யுயிர்க்கு. 


946. இழிவறிந் துண்பான்க ணின்பம் போ னிற்கும் 

கழிபே ரிரையான்க ணோய் . 


947. தீயள வன்றித் தெரியான் பெரிதுண்ணி 

னோயள வின்றிப் படும் . 


948. நோய்நாடி நோய்முத னாடி யதுதணிக்கும் 

வாய்நாடி வாய்ப்பச் செயல் . 


949. உற்றா னளவும் பிணியளவுங் காலமுங் 

கற்றான் கருதிச் செயல் . 


950. உற்றவன் தீர்ப்பான் மருந்துழைச் செல்வானென் 

றப்பானாற் கூற்றே மருந்து . 


2090 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XCVI . NOBLE DESCENT 


( M.A. 2 , 3 , 1 , 5 , 6 , 7 , 9 , 10 , 4 , 8 ) 


951. Except in the members of a noble family can 

never be found both natural rectitude and sense 

of shame. 
952. The members of a good family will never lack 

rectitude ( right conduct ) , truthful word , and 

modesty - these three things . 
953. The noble family noted for its truthfulness has 

the following four characteristics - graceful smile , 
liberal giving, sweet word , courteousness 

( condescension ) . 
954. Men of good family will never soil their reputation 

for crores upon crores offered to them . 
955. men of ancient family do not discard their wonted 

liberality when their means of benefaction have 

gone down , 
956. Those who would live in accordance with the 

traditions of their noble descent never stoop to 

low deceit nor do ignoble actions . 
957. The fault of a member of a noble family will 

loom large in the public eye as the spot or speck 

on the face of the bright moon in the sky. 
958. A man s noble descent will be doubted if no 

love be seen to blend with his high repute . 
959. The sprouts of plants will show the worth of 

the soil in which they appear . The men or noble 

descent are revealed by the words they speak . 
960. If good be sought , modesty is a prime requisite. If 

nobility be sought, humility to all is indispensable . 


Nobility is true or ancient, and its test are love , humility, 
civility, generosity, liberality and truthfulness . Its faut 
will appear larger. It will do nothing mean or degrading . 
951 , 952 , 953. give out the nine traits of true nobility . 
954 , 957 , 959 Oft - quoted . 


0 210 


திருக்குறள் 


96. குடிமை 


( குறள் 2 , 3 , 1 , 5 , 6 , 7 , 9 , 10 , 4 , 8 ) 


951. இற்பிறந்தார் கண்ணல்ல தில்லை யியல்பாகச் 

செப்பமு நாணு மொருங்கு . 


952. ஒழுக்கமும் வாய்மையு நாணுமிம் மூன்று 

மிழுக்கார் குடிப்பிறந் தார் . 


953. நகையீகை யின்சொ லிகழாமை நான்கும் 

வகையென்ப வாய்மைக் குடிக்கு . 


954. அடுக்கிய கோடி பெறினுங் குடிப்பிறந்தார் 

குன்றுவ செய்த லிலர் . 


955. வழங்குவ துள்வீழ்ந்தக் கண்ணும் பழங்குடி 

பண்பிற் றலைப்பிரித லின்று . 


956. சலம்பற்றிச் சால்பில செய்யார்மா சற்ற 

குலம்பற்றி வாழ்துமென் பார் . 


957. குடிப்பிறந்தார் கண்விளங்குங் குற்றம் விசும்பின் 

மதிக்கண் மறுப்போ லுயர்ந்து . 


958. நலத்தின்கணாரின்மை தோன்றி னவனைக் 

குலத்தின்க ணையப் படும் . 


959. நிலத்திற் கிடந்தமை கால்காட்டுங் காட்டுங் 

குலத்திற் பிறந்தார்வாய்ச் சொல் . 


960. நலம்வேண்டி னாணுடைமை வேண்டுங் குலம்வேண்டின் 

வேண்டுக யார்க்கும் பணிவு . 


211 . 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


XCVII . HONOUR 


( M.A. 1 , 2 , 2 , 4, 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 
961. Reject what will lessen your honour, however 

indispensable th y be . 
962. Those who desire intrepidity with splendour will do 

no inglorious act though it may add to his wealth . 
963. To be humble is desired in the state of opulence. To 

keep up self - respect is desired inthe state of decline. 
964. When men fall from their status , they are like the 

hairs of the head that have fallen off. 


965. Men , mountain high , will sink if they will do a mean 

acts as small as abrus ( kunri ) seed . 
966. It yields no praise , nor does it open the gates of 

heaven . Why do men folow scorners and be at 

their beck and call ? 
967. Better than live as a parasite on scorners is the 

condition of a man that is doomed once for all . 
968. When high status has come to lose honour , is 

life that keeps the body precious as ambrosia ? 
96. Men , who are like the yak which loses its life when 

it is shorn of its (long silky ) hair, will forfeit their 

life when they lose honour, 
970. The world will applaud the glory with reverence of 

those who will give up their life in case of dishonour. 


964 , 969 Oft -quoted . Compare : All is well that ends well , “ From 

lowest place when virtuous things proceed , The place is 
dignified by the doer s deed : 
Where great additions swell, and virtue more . 
It is a dropsied honour: good alone 
Is good without a name: Vileness is so . 

Honours best thrive . 
When rather from our acts we them derive 
Than our fore - goers " (Shakespeare ) 
968 , 969 " Life every man holds dear; but the dear man 
Holds honour far more precious -dear than life ." ( Troilus and 
Cressida V ) 


212 


திருக்குறள் 


97. மானம் 


( குறள் 1 , 3 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


961. இன்றி யமையாச் சிறப்பின வாயினுங் 

குன்ற வருப விடல் . 


962. சீரினுஞ் சீரல்ல செய்யாரே சீரொடு 

பேராண்மை வேண்டு பவர் . 


963. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 

சுருக்கத்து வேண்டு முயர்வு . 


964. தலையி னிழிந்த மயிரனையர் மாந்தர் 

நிலையி னிழிந்தக் கடை . 


965. குன்றி னனையாருங் குன்றுவர் குன்றுவ 

குன்றி யனைய செயின் . 


966. புகழின்றாற் புத்தேணாட் டுய்யாதா லென்மற் 

றிகழ்வார்பின் சென்று நிலை . 


967. ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலி னந்நிலையே 

கெட்டா னெனப்படுத னன்று . 


968. மருந்தோமற் னூனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை 

பீடழிய வந்த விடத்து . 


969. மயிர்நீப்பின் வாழாக் கவரிமா வன்னா 

ருயிர்நீப்பர் மானம் வரின் . 


970. இளிவரின் வாழாத மான முடையா 

ரொளிதொழு தேத்து முலகு . 


213 


0 எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCVIII . GREATNESS OR GLORY 


( M.A. 7 , 1 , 2 , 8 , 10 , 9 , 3 , 5 , 4 , 6 ) 


971. Glory is to a man strength of will. Littleness is for 

him to say I will survive even though it be lost . 


972. All lives are alike at birth . Their worth ( merit ) 

differs with the difference of their vocations , 


973 , Men of high birth , but mean - souled , are never 

great. Men of low birth , but high - souled , are never 
low . 


974. Like chaste women ( who are true to their hus 

bands ) , greatness endures when it respects or 
is true to itself . 


975. Great men will do great deeds when they do 

anything. 
976. It is rarely to be found in little men , the tendency 

or inclination to be associated with and revere 

the truly great . 
977. If distinction alights on the head of a little 

man ,his action will only be hightly haught or 
insolent . 


978. Greatness is ever humble . Littleness will ever 

brag and extol self . 


979. Greatness is lack of conceit . Littleness will be 

highly conceited , will drive in a care of great 

vanity . 
980. Greatness will screen the faults of others . 

Littleness takes pleasure in exposing them . 


971 , Great men are men of resolute purpose . 
972 , 973 , 974. are Oft - quoted . 
975 to 980. contrast greatness and meaness . 


214 


திருக்குறள் 


ப 


98. பெருமை 


( குறள் 7 , 1 , 2 , 8 , 10 , 9 , 3 , 5 , 4 , 6 ) 


971. ஒளியொருவற் குள்ள வெறுக்கை யிளியொருவற் 

கஃதிறந்து வாழ்து மெனல் . 


972. பிறப்பொக்கு மெல்லா வுயிர்க்குஞ் சிறப்பொவ்வா 

செய்தொழில் வேற்றுமை யான் . 


973. மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்துங் 

கீழல்லார் கீழல் லவர் . 


974. ஒருமை மகளிரே போலப் பெருமையுந் 

தன்னைத்தான் கொண்டொழுகி னுண்டு . 


975. பெருமையுடையவ ராற்றுவா ராற்றி 

னருமை யுடைய செயல் . 


976. சிறியா ருணர்ச்சியு ளில்லை பெரியாரைப் 

பேணிக்கொள் வேமென்னும் நோக்கு . 


977. இறப்பே புரிந்த தொழிற்றாஞ் சிறப்புந்தான் 

சீரல் லவர்கட் படின் . 


978. பணியுமா மென்றும் பெருமை சிறுமை 

யணியுமாந் தன்னை வியந்து . 


979 , பெருமை பெருமித மின்மை சிறுமை 

பெருமித மூர்ந்து விடல் . 


980. அற்ற மறைக்கும் பெருமை சிறுமைதான் 

குற்றமே கூறி விடும் . 


215 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


XCIX . SAGENESS 


( M.A. 6 , 4 , 3 , 2 , 5 , 7 , 8 , 1 , 9 , 10 ) 


981. All good things , say they, are duties to those who 

are bent upon achieving sagely perfection . 
982. Good qualities or great virtues characterise sages 

or perfect men . All other good is good but in name . 
983. Love , modesty obligation , complaisance and 

truth are the firm pillars of sagely perfection . 
984. Non - killing is as good as penance . Not slandering 

is as good as sageness . 
985. The power of the mighty is humility . It is the 

weapon with which sages convert foes into friends . 
986. If it be asked, what is the test of sagely perfection , 

it is to bear repulse from even meaner men . 
987. What is sagely perfection worth if it does not do 

good to even evil - doers ? 
988. Poverty is disgrace to none , if one be endowed 

with the stength of sagely perfection . 
989. Those who are called the ocean of sagely perfec 

tion will never swerve from the path of rectitude 

even though the world comes to an end . 
990. If men of sagely perfection be lacking in their 

sageness , it is sure that the great earth will 
cease to bear its burden . 


984 , 
985 . 
988 . 
989 , 


True penance is non - killing. A hit of yaga performers. 
The greatness of sages lies in non -audacity . 
Poverty is no crime or disgrace to men of perfect worth . 
The forte of sages is unswervigness from righteous path . 
Oft - quoted . 
The negative virtue of sages . 


990 . 


216 


திருக்குறள் 


99. சான்றாண்மை 


( குறள் 6 , 4 , 3 , 2 , 5 , 7 , 8 , 1 , 9 , 10 ) 


981 . 


கடனென்ப நல்லவை யெல்லாங் கடனறிந்து 
சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு . 


982. குணநலஞ் சான்றோர் நலனே பிறநல 

மெந்நலத் துள்ளதூஉ மன்று . 


983. அன்புநா ணொப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொ 

டைந்துசால் பூன்றிய தூண் . 


984 . 


கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தீமை 
சொல்லா நலத்தது சால்பு . 


985. ஆற்றுவா ராற்றல் பணித லதுசான்றோர் 

மாற்றாரை மாற்றும் படை . 


986. சால்பிற்குக் கட்டளை யாதெனிற் றோல்வி 

துலையல்லார் கண்ணுங் கொளல் . 


987. இன்னாசெய் தார்க்கு மினியவே செய்யாக்கா 

லென்ன பயத்ததோ சால்பு . 


988. இன்மை யொருவற் கிளிவன்று சால்பென்னுந் 

திண்மையுண் டாகப் பெறின் . 


989. ஊழி பெயரினுந் தாம்பெயரார் சான்றாண்மைக் 

காழி யெனப்படு வார் . 


990. சான்றவர் சான்றாண்மை குன்றி னிருநிலந்தான் 

றாங்காது மன்னோ பொறை . 


217 - 


D எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


C. POSSESSION OF GOOD NATURE 


( M.A , 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 
991. He who is easily accessible to every man will 

easily know what good nature is . 
992. The two familiar elements of Good Nature are 

love or good - will and high birth , 
993. Men are not alike , because all have like parts or 

limbs . They are alike if they have their inward 

worth or intrinsic merit in the same measure . 
994. The world praises the good nature of those who 

are humane and who have reaped the fruits of 

their benefaction . 
995. Contempt is evil though in jest . They who know 

the nature of man will appreciate the good 

nature even in their foemen . 
996. The world wags , because it has persons of 

good nature in it . If not, it will surely go to ruin 

or be buried in the dust . 
997. Though sharp men be like the file , those who are 

devoid of good humane nature will be like trees . 
998. It is most unbecoming in a man to show no 

good nature even though men do him no good 

and do him real harm . 
999. To those who are not clever enough to smile or 

show a cheerful face , the great and vast world 

will be wrapped in darkness even in the daytime. 
1000. The immense wealth acquired by a man of unkind 

nature is like good milk spoiled , because of its 
having been kept in an unclean vessel . 


The word panpu may mean good or sweet nature , polished 
manner, politeness, courtesy or courteousness . For good , 
kind or sweet nature is loving and noble . It is what the 
world praises . May may be learned , very intelligent and 
sharp ; they may be favourites of fortune, mighty and 
puissant. All these will be of no avail if they are not 

endowed with good humane nature , 
997 , 1000 Oft -quoted . 


D 218 


திருக்குறள் 


100. பண்புடைமை 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


991 . 


எண்பதத்தா லெய்த லெளிதென்ப யார்மாட்டும் 
பண்புடைமை யென்னும் வழக்கு . 


992. அன்புடைமை யான்ற குடிப்பிறத்த லிவ்விரண்டும் 

பண்புடைமை யென்னும் வழக்கு . 


993. உறுப்பொத்தன் மக்களொப் பன்றால் வெறுத்தக்க 

பண்பொத்த லொப்பதா மொப்பு . 


994. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் 

பண்புபா ராட்டு முலகு . 


995. நகையுள்ளு மின்னா திகழ்ச்சி பகையுள்ளும் 

பண்புள பாடறிவார் மாட்டு . 


996. பண்புடையார்ப் பட்டுண் டுலக மதுவின்றேன் 

மண்புக்கு மாய்வது மன் . 


997. அரம்போலுங் கூர்மைய ரேனு மரம்போல்வர் 

மக்கட்பண் பில்லா தவர் . 


998. நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும் 

பண்பாற்றா ராதல் கடை . 


999. நகல்வல்ல ரல்லார்க்கு மாயிரு ஞாலம் 

பகலும்பாற் பட்டன் றிருள் . 


1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வ நன்பால் 

கலந்தீமை யாற்றிரிந் தற்று . 


219 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


CI . WEALTH WITHOUT BENEFACTION 


( M.A. 3,7,2,6,8,10,4,5,1,9 ) 
1001. He who stores up in his house vast and ample 

wealth and enjoys nothing is dead, as nothing 

will be the outcome of it . 
1002. He who thinks that all will come with wealth and 

so does not dispense charity has the degraded 

birth of a doting miser. 
1003. Those who hoard up wealth out of their miserli 

ness and do not care for a good name are a burden 

to the earth though they appear in it . 
1004. What does a man whom none loves mean to 

leave behind as his heir at his death ? 
1005. Of what avail will be crore upon crore of wealth 

to misers who neither give nor enjoy them . 
1006. The hoard of him who enjoys nothing and who 

is not disposed to give anything to men of 

excellence is an unmitigated evil in itself . 
1007. The wealth of him who does not all give to the 

needy is like the fair and charming woman 

grown old and living in single blessedness . 
1008. The wealth of him whom none loves is like the 

poisonous tree in the midst of a village bearing 

ample fruits . 
1009. The hoards accumulated by those who bear no 

love for humanity , who stint for themselves and 
who care no jot for charity will fall into the 

hand of or be taken by others , 
1010. The brief distress of the generous -hearted and lib 

eral-handed will be for a while like the dark rain 
cloud which grows dry or which is exhausted soon . 


1001 , 3 , 5 , 8 are Oft -quoted . 
1007 , A beautiful simile 


220 


திருக்குறள் 


101. நன்றியில் செல்வம் 


( குறள் 3 , 7 , 2 , 6 , 8 , 10 , 4 , 5 , 1 , 9 ) 


1001. வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருளஃதுண்ணான் 

செத்தான் செயக்கிடந்த தில் . 


1002. பொருளானா மெல்லாமென் றீயா திவறு 

மருளானா மாணாப் பிறப்பு . 


1003. ஈட்ட மிவறி யிசைவேண்டா வாடவர் 

தோற்ற நிலக்குப் பொறை . 


1004. எச்சமென் றென்னெண்ணுங் கொல்லோ வொருவரா 

னச்சப் படாஅ தவன் . 


1005. கொடுப்பதூஉந் துய்ப்பதூஉ மில்லார்க் கடுக்கிய 

கோடியுண் டாயினு மில் . 


1006. ஏதம் பெருஞ்செல்வந் தான்றுவான் றக்கார்க்கொன் 

றீத லியல்பிலா தான் . 


1007. அற்றார்க்கொன் றாற்றாதான் செல்வ மிகநலம் 

பெற்றா டமியண்மூத் தற்று . 


1008. நச்சப் படாதவன் செல்வ நடுவூரு 

ணச்சு மரம்பழுத் தற்று . 


1009. அன்பொரீஇத் தற்செற் றறநோக்கா தீட்டிய 

வொண்பொருள் கொள்வார் பிறர் . 


1010. சீருடைச் செல்வர் சிறுதுனி மாரி 

வறங்கூர்ந் தனைய துடைத்து . 


221 D 


0 எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CII . COYNESS ( MODEST DECORUM ) 


( M.A. 9,1,2,4,10,8,3,5,6,7 ) 


1011. The shame felt by a man who blushes for an 

unbecoming action is different from the coyness 

of the fair bright- browed and virtuous maiden . 
1012. All living beings need alike food , clothes and 

other things . The excellence of men is indicated 

by their sense of shame ( modesty ) . 
1013. All souls claim the fleshly bodies as their own . 

Perfect virtue ever dwells with the sense of shame. 


1014. Is not the sense of shame an ornament to sages ? 

If not , the strut of proud men will be deplorable 

to the sight. 
1015. The world is the seat of virtuous shame to those 

who feel ashamed for the faults of others as for 
their own . 


1016.High souls do not care for the charms of the world 

if the hedge of shame does not remain inviolate. 
1017. Men will sacrifice their lives for shame, but they 

do not sacrifice their sense of shame for saving 
theirlives . 


1018. If a man does not feel ashamed of what others dread 

as acts of shame, virtue will be ashamed of him . 


1019. The neglect of duty will degrade one s race . If 

shamelessness prevails, it will consume every good . 
1020. The inovement of the shameless at heart is like 

that of the wooden puppet due to the pulling of the 
strings attached to it for doing the functions of life. 


There are two sorts of modesty - womanly and manly. 
1017. Oft - quoted for the contrasted sentiment. 
1020 , Shameless men are lie wooden puppets, for both do the 

functions of life alike . 


222 


திருக்குறள் 


102. நாணுடைமை 


( குறள் 9 , 1 , 2 , 4 , 10 , 8 , 3 , 5 , 6 , 7 ) 


1011. கருமத்தா னாணுத னாணுத் திருநுத 

னல்லவர் நாணுப் பிற . 


1012. ஊணுடை யெச்ச முயிர்கெல்லாம் வேறல்ல 

நாணுடைமை மாந்தர் சிறப்பு . 


1013. ஊனைக் குறித்த வுயிரெல்லா நாணென்னு 

நன்மை குறித்தது சால்பு . 


1014. அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்க ஃதின்றேற் 

பிணியன்றோ பீடு நடை . 


1015. பிறர்பழியுந் தம்பழியு நாணுவார் நாணுக் 

குறைப்பதி யென்னு முலகு . 


1016. நாண்வேலி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம் 

பேணலர் மேலா யவர் . 


1017. நாணா லுயிரைத் துறப்ப ருயிர்ப்பொருட்டால் 

நாண்டுறவார் நாணாள் பவர் . 


1018. பிறர்நாணத் தக்கது தானாணா னாயி 

னறநாணத் தக்க துடைத்து . 


1019. குலஞ்சுடுங் கொள்கை பிழைப்பி னலஞ்சுடும் 

நாணின்மை நின்றக் கடை . 


1020. நாணகத் தில்லா ரியக்க மரப்பாவை 

நாணா லுயிர்மருட்டி யற்று . 


223 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CIII . HOW TO IMPROVE THE FAMILY 


(M.A. 4,3,8,7,9,1,2,6,5,10 ) 
1021. No greatness is more dignified than that of him 

who says I will not be slack in doing my work . 
1022. The family progresses when a member of it 

puts forth manly effort combined with fulness 
of knowledge, when these two operate together 

unflinchingly . 
1023. When a man comes forward and says I will 

improve the condition of my family , Divinity 

girds up its loins and shown him the way. 
1024. By those who will raise the status of the family 

with unremitting labour , their end can be 

achieved without a thought over it . 
1025. The world will cling to and claim kindship with 

him who leads an unblemished life and is bent 

upon advancing his family. 
1026. It is good manhood for a man to raise the status 

of the family to which he has owed his birth . 
1027.Just as the fearless hero bears the brunt of the 

fight in the field of battle , so the burden of 
raising the family - status falls on the shoulders 

of its strongest member. 
1028. To them who would keep up their family, there 

is no season . If they will rust or stand upon their 

dignity, it will be doomed . 
1029. Truly, the body of the man who would screen his 

family from every evil that might afflict it will be 

the fit receptacle for various toils and sorrows . 
1030. The family that has no good man to support it will 

have a fall when trouble shakes it to its foundation , 


1023 , 1025 , 1028 are Oft - quoted . 
1029. The author sympathises with the man who bears the 

burden of all trials and hardships for the sake of advancing 

his family . 
1030. A good man is the pillar of his family . When the pillar is 

shaken , the family will perish . The trunk of the family 
tree is cut off by the felling axe of trouble. 


0 : 224 


திருக்குறள் 


103. குடிசெயல் வகை 


( குறள் 4 , 3 , 8 , 7 , 9 , 1 , 2 , 6 , 5 , 10 ) 


1021. கருமஞ் செயவொருவன் கைதூவே னென்னும் 

பெருமையிற் பீடுடைய தில் . 


1022. ஆள்வினையு மான்ற வறிவு மெனவிரண்டி 

னீள்வினையா னீளுங் குடி . 


1023. குடிசெய்வ லென்னு மொருவற்குத் தெய்வம் 

மடிதற்றுத் தான்முந் துறும் . 


1024. சூழாமற் றானே முடிவெய்துந் தங்குடியைத் 

தாழா துஞற்று பவர்க்கு . 


1025. குற்ற மிலனாய்க் குடிசெய்து வாழ்வானைச் 

சுற்றமாச் சுற்று முலகு . 


1026 , நல்லாண்மை யென்ப தொருவற்குத் தான்பிறந்த 

வில்லாண்மை யாக்கிக் கொளல் . 


1027. அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்து 

மாற்றுவார் மேற்றே பொறை . 


1028. குடிசெய்வார்க் கில்லை பருவ மடிசெய்து 

மானங் கருதக் கெடும் . 


1029. இடும்பைக்கே கொள்கலங் கொல்லோ குடும்பத்தைக் 

குற்ற மறைப்பா னுடம்பு . 


1030. இடுக்கண்கால் கொன்றிட வீழு மடுத்தூன்றும் 

நல்லா ளிலாத குடி . 


225 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CIV . AGRICULTURE ( HUSBANDRY ) 

(M.A. 1 , 9 , 7 , 8 , 5 , 6 , 2 , 3 , 4 , 10 ) 
1031. Whirl as the world will, it must after all rely on tillage 

or on the plough . Therefore agriculture or the culti 

vation of the soil is the noblest of all industries. 
1032. The tillers are the linch - pin of the world . They 

support all those who , being unable to do hus 
bandry or unequal to the task , turn to other arts 

and crafts as their avocations , 
1033. They alone live who eat food by tilling the ground . 

The rest are hangers - on , eating what thier 

masters ( employers ) give . 
1034. Those who have the shadow of the rich ears of 

com will find the shadow of many a king s umbrella 
under thier own shadow or under the shadow of 

thier own monarch . 
1035. They will not beg, they will not hide but give to those 

that beg , who live on the fruits of their own tillage . 
1036. If tillers remain at home with folded hands . 

ascetics ( those who renounce what all the world 

longs for ) will be nowhere . 
1037. If the soil be so dried in the sun s heat that one 

measure of dust be reduced to a quarter of it , it will 
not need even a handful of cowdung manure 

but will yield plenty . 
1038. To spread cow dung manure is better than to 

plough . After weeding out , it is better to guard 

it than to water it . 
1039. If the owner of the field stays at home without in 

specting it , it will sulk like the wife in her angry mood . 
1040. The earth , called the kindly dame, will laugh when 

she sees men sitting idly at home and deploring 
their poverty . 


This chapter, like the one on Medicine, deserves careful 
study as a manual of instructions to the agriculturist as 

the latter to the patient and the doctor. 
1037 , 1038. Embody valuable suggestions to the farmer. 
1033 , 103. Oft - quoted . 1039. The simile is implied . 
1040. Mother Earth will laugh at idlers . 


226 


திருக்குறள் 


104. உழவு 


( குறள் 1 , 9 , 7 , 8 , 5 , 6 , 2 , 3 , 4 , 10 ) 


1031. சுழன்றுமேர்ப் பின்ன துலக மதனா 

லுழந்து முழவே தலை . 


1032. உழுவா ருலகத்தார்க் காணியஃ தாற்றா 

தெழுவாரை யெல்லாம் பொறுத்து . 


1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற் றெல்லாந் 

தொழுதுண்டு பின்செல் பவர் . 


1034. பலகுடை நீழலுந் தங்குடைக்கீழ்க் காண்ப 

ரலகுடை நீழ லவர் . 


1035. இரவா ரிரப்பார்க்கொன் றீவர் கரவாது 

கைசெய்தூண் மாலை யவர் . 


1036. உழவினார் கைம்மடங்கி னில்லை விழைவதூஉம் 

விட்டேமென் பார்க்கு நிலை . 


1037. தொடிப்புழுதி கஃசா வுணக்கிற் பிடித்தெருவும் 

வேண்டாது சாலப் படும் . 


1038. ஏரினு நன்றா லெருவிடுதல் நட்டபி 

னீரினு நன்றதன் காப்பு . 


1039 , செல்லான் கிழவ னிருப்பி னிலம்புலந் 

தில்லாளி னூடி விடும் . 


1040. இலமென் றசைஇ யிருப்பாரைக் காணி 

னிலமென்னு நல்லா ணகும் . 


227 


எம். எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


CV. POVERTY ( INDIGENCE ) 


( M.A. 1 , 2 , 3 , 8 , 5 , 4 , 10, 7, 6 , 9 ) 
1041. If it be asked what is more painful ( galling) than 

poverty , the only answer is that nothing but 

poverty is more painful. 
1042. The savage sinner . called Poverty , make the 

advent and kills the pleasure of a man in this 
as well as in the next world . 


1043. Excessive desire, styled Indigence , will destroy both 

ancient descent and beauty ( of fame) together . 
1044. Even in the case of men of good family , poverty 

will make them utter vile words that will be 

unbecoming to them . 
1045. Poverty, otherwise named clamity, will include 

a host of sorrows or morifications. 
1046. Though the poor man s words convey great wisdom 

based on good experience, they will carry no 

weight with the world . 
1047. Indigence , unmixed with virtue , will make the 

mother look at her son as a stranger to her. 
1048. Is Indigenee to bear me company to - day ? It did 

kill me , as it were , yesterday. 
1049. One can sleep in the heart of flames, but in the midst 

of poverty, the eye will have no wink of sleep at all . 
1050. Not to renounce their lives altogether by those 

who have no food to eat is to cause the wastage 
of other men s salt and gruel . 


1045. It is a Pandora s box . 
1049. Death is preferable to utter indigence , for the latter 

consumes the means or resources of others which may 
be utilized for the good of others . 


0 228 


திருக்குறள் 


105. நல்குரவு 


( குறள் 1 , 2 , 3 , 8 , 5 , 4 , 10 , 7 , 6 , 9 ) 


1041. இன்மையி னின்னாத தியாதெனி னின்மையி 
னின்மையே யின்ன 

னா தது . 


1042. இன்மை யெனவொரு பாவி மறுமையு 

மிம்மையு மின்றி வரும் . 


1043. தொல்வரவுந் தோலுங் கெடுக்குந் தொகையாக 

நல்குர வென்னு நசை . 


1044. இற்பிறந்தார் கண்ணேயு மின்மை யிளிவந்த 

சொற்பிறக்குஞ் சோர்வு தரும் . 


1045. நல்குர வென்னு மிடும்பையுட் பல்குரைத் 

துன்பங்கள் சென்று படும் . 


1046. நற்பொரு ணன்குணர்ந்து சொல்லினு நல்கூர்ந்தார் 

சொற்பொருள் சோர்வு படும் . 


1047. அறஞ்சாரா நல்குர வீன்றதா யானும் 

பிறன்போல நோக்கப் படும் . 


1048. இன்றும் வருவது கொல்லோ நெருநலுங் 

கொன்றது போலு நிரப்பு . 


1049. நெருப்பினுட் டுஞ்சலு மாகும் நிரப்பினுள் 

யாதொன்றுங் கண்பா டரிது . 


1050. துப்புர வில்லார் துவரத் துறவாமை 

யுப்பிற்குங் காடிக்குங் கூற்று . 


229 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CVI . BEGGING 


( M.A. 1 , 3 , 7 , 6 , 9 , 8 , 5 , 4 , 2 , 10 ) 


1051. Beg of men who can afford to be charitable when 

you come across them . If they feign inability , 

the fault is theirs , not yours . 
1052. It is a pleasure for one to beg if what is asked for 

comes without annoyance or huffing. 
1053. To Beg of those who know the duty of dispensing 

charity without pleading want or inability on 

their part has a charm indeed . 
1054. Begging is like bestowing ( giving) if men who 

never dream of denial be approached . 
1055. Begging in person is resorted to , because the 

world has men who will say nay to mendicants . 
1056. The curst of poverty will wholly cease to exist 

if men who will feign the plague of inability to 

help the beggar disappear from the world . 
1057. If givers be seen who give without snubbing or 

using insulting words , mendicants hearts will 

overflow with joy. 
1058. If the generous world had no beggars , the earth 

will be a happy scene for only wooden puppets 

to come and go . 
1059. If there be non playing the role of mendicants , 

what pleasure or pride on earth can there be for 

the generous - hearted givers ? 
1060. The beggar must on no account get wroth . His 

own plaguing poverty will bear ample witness 
to existence of others in a like situation , 


1060. A piece of sound advice and admonition to proud or 

haughty beggars prowling about in the world . 


0 230 


திருக்குறள் 


106. இரவு 


( குறள் 1 , 3 , 7 , 6 , 9 , 8 , 5 , 4 , 2 , 10 ) 


1051. இரக்க விரத்தக்கார்க் காணிற் கரப்பி 

னவர்பழி தம்பழி யன்று . 


1052. இன்ப மொருவற் கிரத்த லிரந்தவை 

துன்ப முறாஅ வரின் . 


1053. கரப்பிலா நெஞ்சிற் கடனறிவார் முன்னின் 

றிரப்புமோ ரேஎ ருடைத்து . 


1054. இரத்தலு மீதலே போலுங் கரத்தல் 

கனவிலுந் தேற்றாதார் மாட்டு . 


1055. கரப்பிலார் வையகத் துண்மையாற் கண்ணின் 

றிரப்பவர் மேற்கொள் வது . 


1056. கரப்பிடும்பை யில்லாரைக் காணி னிரப்பிடும்பை 

யெல்லா மொருங்கு கெடும் . 


1057. இகழ்ந்தெள்ளா தீவாரைக் காணின் மகிழ்ந்துள்ள 

முள்ளு ளுவப்ப துடைத்து . 


1058. இரப்பாரை யில்லாயி னீர்ங்கண்மா ஞாலம் 

மரப்பாவை சென்றுவந் தற்று . 


1059. ஈவார்க ணென்னுண்டாந் தோற்ற மிரந்துகோண் 

மேவா ரிலா அக் கடை . 


1060. இரப்பான் வெகுளாமை வேண்டு நிரப்பிடும்பை 

தானேயுஞ் சாலுங் கரி . 


231 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CVII . THE DREAD OF BEGGARY 


(M.A. 7 , 8 , 3 , 10 , 9 , 2 , 1 , 4 , 5 , 6 ) 
1061. Not to beg evn of those eye - like men who gladly 

give without feigning inability is a greater or 

crore of gain . 
1062. If the Maker of the world ever intended that 

men should live a begging , may He likewise go 

to pot and make hast to lose life ! 
1063. Nothing is harder than the hardihood that says to 

itself, we will wipe away indigence by begging . 
1064. The whold word will hardly suffice for the worthy 

soul in deep distress which will not stoop to beg . 
1065. Though it is only thin gruel as clear as the crystal 

water , nothing is sweeter than the food earned 

by one s own toil. 
1066. Even if what is asked for be water for the cow , 

nothing is so degrading to the tonue as to utter 

a begging prayer . 
1067. I beg onething of all beggars . If at all you beg , I 

pray, don t beg of those who conceal their wealth . 
1068. The ill - rigged float , called begging , when it 

dashes itself on the hard darth or rock of 

feigned inability, will go to wrack and ruin . 
1069. The heart melts at the thought of the lot of the 

beggar , but it perishes wholly , at the thought of 

the stern repulse or rebuff it receives . 
1070. Where will the spirit of the denier of help take 

refuge when the life of the beggar passes away 
even as he begs ? 


1062. Acurse on God if he creates beggars . Oft -quoted . 
1066. Oft -quoted . It reflects the author s own sentiment on the 

subject. 
1068. The simile of the ill -rigged float is happy . 


D 232 


திருக்குறள் 


107. இரவச்சம் 


( குறள் 7 , 8 , 3 , 10 , 9 , 2 , 1 , 4 , 5 , 6 ) 


1061 கரவா துவந்தீயுங் கண்ணன்னார் கண்ணு 

மிரவாமை கோடி யுறும் . 


1062. இரந்து முயிர்வாழ்தல் வேண்டிற் பரந்து 

கெடுக வுலகியற்றி யான் . 


1063. இன்மையிடும்பை யிரந்துதீர் வாமென்னும் 

வன்மையின் வன்பாட்ட தில் . 


1064. இடமெல்லாங் கொள்ளாத் தகைத்தே யிடமில்லாக் 

காலு மிரவொல்லாச் சால்பு . 


1065. தெண்ணீ ரடுபுற்கை யாயினுந் தாடந்த 

துண்ணலி னூங்கினிய தில் . 


1066. ஆவிற்கு நீரென் றிரப்பினு நாவிற் 

கிரவினிளிவந்த தில் . 


1067. இரப்ப னிரப்பாரை யெல்லா மிரப்பிற் 

கரப்பா ரிரவன்மி னென்று . 


1068. இரவென்னு மேமாப்பி றோணி கரவென்னும் 

பார்தாக்கப் பக்கு விடும் . 


1069. இரவுள்ள வுள்ள முருகுங் கரவுள்ள 

வுள்ளதூஉ மின்றிக் கெடும் . 


1070. கரப்பவர்க் கியாங்கொளிக்குங் கொல்லோ விரப்பவர் 

சொல்லாடப் போஓ முயிர் . 


233 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CVIII , BASENESS 


( M.A. 1 , 3 , 2 , 5 , 4 , 6 , 8 , 9 , 7 , 10 ) 
1071. The base are like men in their shape for form . I 

have never seen men exactly like them , or their 
counterpart. 


1072. The base are more divine or luckier than the grateful, 

for their mind is ever free from carking care . 
1073. The base are like the gods ; for these too do what 

they please like them , or what they are asked to do . 
1074. The base , when they see the dog - like faith or 

attachment of women , will exult that they surpass 

the reprobates. 
1075. Fear is the only virtue or rule of conduct of the 

degenerates . It there be any other motive for 
good conduct , it is strong desire which avails a 
little in that direction . 


. 1076. The base are like the tom - tom drum ; for they 

make public the secrets which fall into their ears , 
1077. The base shake not the drop of water in their 

wet hands unless to those who break their jaws 
with their clinched fists . 


1078. The great will benefit those who tell them what 

they want . The low are like the sugarcane which 

must be crusehed , before they do good . 
1079. The low or abject will be clever enough to trace 

or detect some spot or blot in the character of others 

when they see those dressed well or fed sumptuously . 
1080. What are the base or abject fit for ? In times of 

ill - hap , they will offer themselves for sale in 
haste and then and there . 


1071. The author s self - experience. Almost every couplet in this 

chapter is a familiar quotation . 


234 


திருக்குறள் 


108 . 


கயமை 


( குறள் 1 , 3 , 2 , 5 , 4 , 6 , 8 , 9 , 7 , 10 ) 


1071. மக்களே போல்வர் கயவ ரவரன்ன 

வொப்பாரி யாங்கண்ட தில் . 


1072. நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 

நெஞ்சத் தவல மிலர் . 


1073. தேவரனையர் கயவ ரவருந்தா 

மேவன செய்தொழுக லான் . 


1074. அகப்பட்டி யாவாரைக் காணி னவரின் 

மிகப்பட்டுச் செம்மாக்குங் கீழ் . 


1075. அச்சமே கீழ்கள தாசார மெச்ச 

மவாவுண்டே லுண்டாஞ் சிறிது . 


1076. அறைபறை யன்னர் கயவர்தாங் கேட்ட 

மறைபிறர்க் குய்த்துரைக்க லான் . 


1077. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறுடைக்குங் 

கூன்கைய ரல்லா தவர்க்கு . 


1078. சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போற் 

கொல்லப் பயன்படும் கீழ் . 


1079. உடுப்பதூஉ முண்பதூஉங் காணிற் பிறர்மேல் 

வடுக்காண வற்றாகுங் கீழ் . 


1080. எற்றிற் குரியர் கயவரொன் றுற்றக்கால் 

விற்றற் குரியர் விரைந்து . 


235 


காமத்துப்பால் 


LOVE 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CIX . PERTURBATION AT THE SIGHT OF BEAUTY 


( M.A. 9 , 1 , 2 , 3 , 6 , 4 , 8 , 5 , 7 , 10 ) 


1081. Is she a goddess or a peacock rare or a maiden 

with golden ear jewels ? My mind is perturbed or 

at sixes or sevens . 
1082. She responded to my glances with hers , she , 

Lakshmi - like , darting her eyes, as if at the head 

of a legion . 
1083. Formerly I knew not Yama. Now I knew him 

embroiled in the great war waged by the 

charming maiden . 
1084. Her appearance is life - devouring , and her eyes 

compete wth the gracious form of the inncoent 

maiden . 
1085. Is it death , or eye , or fawn ? the simple maiden s 

glance partakes of the nature of the three . 
1086. If here bent eye - brows will branch like shut 

out her glances , her eyes , I am sure , will wage 

no terrible war. 
1087. The maiden s cloth on the maiden s budding 

( unfading ) breast is like the veil on the face of 

the fiery elephant . 
1088. Has the maiden s bright forehead broken my. 

might which made my vanquished enemies be 

ashamed in war ? 
1089. What other ornament does a coy maiden need 

who by nature has been endowed with a fawn 

like glance and modesty ? 
1090. The frothy or fuming toddy will make the drinkers 

merry, only when they take it, and it does not , like 
the love - passion , cheer them when they see it . 


Love Furtive and Wedded . Chaps. 109 to 115 and 116 to 

133 deal respectively with the two kinds of love , 
1082. Beauty assaulting even the seers . 
1083 , 1084. worthy, charming maiden . 


238 


திருக்குறள் 


109. தகையணங்குறுத்தல் 


( குறள் 9 , 1 , 2 , 3 , 6 , 4 , 8 , 5 , 7 , 10 ) 


1081. அணங்குகொ லாய்மயில் கொல்லோ கனங்குழை 

மாதர்கொன் மாலுமென் னெஞ்சு . 


1082. நோக்கினா நோக்கெதிர் நோக்குத றாக்கணங்கு 

தானைகொண் டன்ன துடைத்து . 


1083. பண்டறியேன் கூற்றென் பதனை யினியறிந்தேன் 

பெண்டகையாற் பேரமர்க் கட்டு . 


1084. கண்டா ருயிருண்ணுந் தோற்றத்தாற் பெண்டகைப் 

பேதைக் கமர்த்தன கண் . 


1085. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவர 

னோக்கமிம் மூன்று முடைத்து . 


1086. கொடும்புருவங் கோடா மறைப்பி னடுங்கஞர் 

செய்யல மன்னிவள் கண் . 


1087. கடாஅக் களிற்றின்மேற் கட்படா மாதர் 

படாஅ முலைமேற் றுகில் . 


1088. ஒண்ணுதற் கோஒ வுடைந்ததே ஞாட்பினு 

ணண்ணாரு முட்குமென் பீடு . 


1089. பிணையேர் மட 

டநோக்கு நாணுமுடையாட் 
கணியெவனோ வேதில தந்து . 


1090. உண்டார்க ணல்ல தடுநறாக் காமம்போற் 

கண்டார் மகிழ்செய்த லின்று . 


239 ) 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CX . TO KNOW THE WISH BY SIGNS 


( M.A. 1 , 4 , 2 , 3 , 6 , 8 , 9 , 7 , 5 , 10 ) 


1091. This maiden s black painted eye makes a two 

fold glance : one causing pain and the other being 

an unguent or healing balm . 
1092. The furtive side - glance (ogling ) for an instant 

is not an equal -half, but more than half in the 
matter of love . 


1093. She looked , and looking , she bowed . This is like 

water poured to rear her tender love for the mature 

act of fond embrace . 
1094. When I look on her , she looks on me and smiles 

gently . 
1095. When she does not cast her glance at me direct, 

she casts a side - glance at me and laughs gently 

as if in derision . 
1096. Though she speaks as if she had no words oflove , 

it is quickly felt by the despised that her words 
are not words of scorn . 


1097. Feigned words of dislike and feigned frowning 

look are signs of true love in disguise . 
1098. There is a beauty in her gentle nature . When I 

look on her, the loving maiden has a soft corner 

in her heart for me . 
1099. To cast a general look like a stranger is found 

in the way of true lovers . 
1100. When eye answers to eye , oral words are of no 

use or avail nothing . 


Lovers look in different ways . They cast side -long looks , 
smiling looks , general , indifferent looks, frowning looks , 
direct looks thereby revealing thier deep love , and they 
need no words to convey it . 


240 


திருக்குறள் 


ப 


110. குறிப்பறிதல் 


( குறள் 1 , 4 , 2 , 3 , 6 , 8 , 9 , 7 , 5 , 10 ) 


1091. இருநோக் கிவளுண்க ணுள்ள தொரு நோக்கு 

நோய்நோக்கொன் றந்நோய் மருந்து . 


1092. கண்களவு கொள்ளுஞ் சிறுநோக்கங் காமத்திற் 

செம்பாக மன்று பெரிது . 


1093. நோக்கினா ணோக்கி யிறைஞ்சினா ளஃதவள் 

யாப்பினு ளட்டிய நீர் . 


1094. யானோக்குங் காலை நிலனோக்கு நோக்காக்காற 

றானோக்கி மெல்ல நகும் . 


1095. குறிக்கொண்டு நோக்காமை யல்லா லொருகண் 

சிறக்கணித்தாள் போல நகும் . 


1096. உறாஅ தவர்போற் சொலினுஞ் செறாஅர்சொ 

லொல்லை யுணரப் படும் . 


1097. செறாஅச் சிறுசொல்லுஞ் செற்றார்போ னோக்கு 

முறாஅர்போன் றுற்றார் குறிப்பு . 


1098. அசையியற் குண்டாண்டோ ரேஎர்யா னோக்கப் 

பசையினள் பைய நகும் . 


1099. ஏதிலார் போலப் பொதுநோக்கு நோக்குதல் 

காதலார் கண்ணே யுள . 


1100. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்க 

ளென்ன பயனு மில . 


2-11 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXI . TO REJOICE IN UNION 


. 


( M.A. 2 , 1 , 4 , 7 , 5 , 8 , 3 , 9 , 10 , 6 ) 
1101. Sight, hearing , taste , smell , touch - experienced 

by the five - senses are found in the damsel wearing 

shining armlets . 
1102. Disease is healed by contraries, The decked dam 

sel herself is cure for the disease caused by her. 
1103. To sleep clasping the soft shoulders of those 

whom they love is sweeter to him than heaven 

itself, the abode of him of the lotus - eye . 
1104. Whence did she get this strange fire ? When I 

withdraw from her , it burns ; when I go near , it is 

cold ( cooling ) . 
1105. The shoulder - clasping of her who wears garlands 

on her tresses affords exactly whatever is desired , 

then and there . 
1106. The innocent damsel s shoulders are sweeter 

than ambrosia , as , when I touch them , they revive 

my drooping spirits . 
1107. Union with that beautiful damsel affords such 

pleasure as is enjoyed at home by one who lives 
on his share out of what he has in store , after 

sharing it with others . 
1108. Sweet to the fond lovers is that close union 

unsevered even by the thin air . 
1109. To be sulky, to get off sulkiness , and to unite these 

are the fruits of the union of lovers . 


1110. Every time a man learns , he knows his lack of 

learning . So do I find every time I approach my 
beloved , richly adorned damsel . I find new, new 
pleasures . 


1101. Oft - quoted . 
1110. A general truth found by experience . 


0 242 


திருக்குறள் 


111. புணர்ச்சி மகிழ்தல் 


( குறள் 2 , 1 , 4 , 7 , 5 , 8 , 3 , 9 , 10 , 6 ) 


1101. கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனு 

மொண்டொடி கண்ணே யுள் . 


1102. பிணிக்கு மருந்து பிறம னணியிழை 

தன்னோய்க்குத் தானே மருந்து . 


1103. தாம்வீழ்வார் மென்றோட் டுயிலி னினிதுகொ 

றாமரைக் கண்ணா னுலகு . 


1104. நீங்கிற் றெறூஉங் குறுகுங்காற் றண்ணென்னுந் 

தீயாண்டுப் பெற்றா ளிவள் . 


1105. வேட்ட பொழுதி னவையவை போலுமே 

தோட்டார் கதுப்பினா டோள் . 


1106. உறுதோ றுயிர்தளிர்ப்பத் தீண்டலாற் பேதைக் 

கமிழ் னியன்றன தோள் . 


1107. தம்மி லிருந்து தமதுபாத் துண்டற்றா 

லம்மா வரிவை முயக்கு . 


1108. வீழு மிருவர்க் கினிதே வளியிடை 

போழப் படாஅ முயக்கு . 


1109. ஊட லுணர்தல் புணர்த லிவைகாமங் 

கூடியார் பெற்ற பயன் . 


1110. அறிதோ றறியாமை கண்டற்றாற் காமஞ் 

செறிதோறுஞ் சேயிழை மாட்டு . 


2431 


-- - - 


ப எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXI . EUL IGISE HER BEAUTY 


( M.A. 7 , 5 , 9 , 6 , 8 , 1 , 2 , 3 , 4 , 10 ) 


1111. May you fare well, sensitive flower ! My beloved 

is more tender - natured than yourself . 
1112.0 my soul , when you saw the flowers , you were 

at once dismayed that her eyes resembled the 

flowers seen by many . 
1113. Her frame was soft as tender leaf, her teeth were 

pearls, her odour like toody s sweet smell, her parted 

eyes were darts, her shoulders bamboo like. 
1114. The Water- lily ,when it sees her , will bend for head 

down and see the ground , for the lilies cannot 

view with the eyes of her , wearing rich gems . 
1115. The flowers of the sensitive plant were worn on 

her tresses without the stems nipped off. They 
hard pressed her tender waist . No good drum 

will be sounded , ( if it breaks and she dies ) . 
1116. The stars are perplexed and shoot out of their 

spheres , for they cannot distinguish between the 

moon and the maiden s face . 
1117. Like the moon which waxes and wanes , are there 

spots on the maiden s face ? 


1118. O moon ! if your orbs could shine as bright as her 

face , you could as well fare as my love , 
1119. If you , O moon , would compare with the face of 

her whose eyes were as flowers, do not shine for 

all who would see . 
1120. the flower of the sensitive plant and the swan s 

downy feathers will be like prickly plant s fruits 
to the maiden s feet . 


The anicha flower is used in 1111-1115 and 1120 for 
comparison . Vide chapter IX . 10 . 


D 244 


திருக்குறள் 


112. நலம் புனைந்துரைத்தல் 


( குறள் 7 , 5 , 9 , 6 , 8 , 1 , 2 , 3 , 4 , 10 ) 


1111. நன்னீரை வாழி யனிச்சமே நின்னினு 

மென்னீரள் யாம்வீழ் பவள் . 


1112. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே யிவள்கண் 

பலர்காணும் பூவொக்கு மென்று . 


1113. முறிமேனி முத்த முறுவல் வெறிநாற்றம் 

வேலுண்கண் வேய்த்தோ ளவட்கு . 


1114. காணிற் குவளை கவிழ்ந்து நிலனோக்கு 

மாணிழை கண்ணொவ்வே மென்று . 


1115. அனிச்சப்பூக் கால்களையாள் பெய்தா ணுசுப்பிற்கு 

நல்ல படாஅ பறை . 


1116. மதியு மடந்தை முகனு மறியா 

பதியிற் கலங்கிய மீன் . 


1117. அறுவாய் நிறைந்த வதிர்மதிக்குப் போல 

மறுவுண்டோ மாதர் முகத்து . 


1118. மாதர் முகம்போ லொளிவிட வல்லையேற் 

காதலை வாழி மதி . 


1119. மலரன்ன கண்ணாண் முகமொத்தி யாயின் 

பலர்காணத் தோன்றன் மதி . 


1120. அனிச்சமு மன்னத்தின் நூவியு மாத 

ரடிக்கு நெருஞ்சிப் பழம் . 


2450 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXIII . TO TELL LOVE S EXCELLENCE 


(M.A. 4 , 1 , 2 , 3 , 5 , 7 , 10 , 8 , 9 , 6) 


1121. To spittle springing from between her white 

teeth is as milk and honey mixed together . 
1122. Like the kinship between body and soul is the 

love between this maid and myself. 
1123.0 pupil of my eye , begone , for there is no place for 

the maiden I love . 


1124. Life to me is here company, and death , when she , 

the choicely decked , withdraws from me , 
1125. If I forget , I can surely recall , I can never forget 

the excellence of her love - darting eyes . 
1126. My lover is so delicate that his form never gets 

out of my eyes and that my winking gives hirn 

pain . 
1127. My lover being within my eyes, I do not pain them , 

lest I hide him . 


1128. My lover resides in my bosom . I don t take hot 

food lest he feel that heat . 


1129. I do not shut my eyes . If I do , I will hide his form . 

The villagers not knowing it would say, " he is a 
stranger to my love . 


1130. Happily does he always reside in my bosom . 

Mrs. Grundy ( The jealous villagers ) will say 
he has cut himself off and has no love for me . 


1121-1125 . are the words of the male lover . 
1126-1130 . are those of the maiden in love , 


246 


திருக்குறள் 


113. காதற் சிறப்புரைத்தல் 


( குறள் 4 , 1 , 2 , 3 , 5 , 7 , 10 , 8 , 9 , 6 ) 


1121. பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 

வாலெயி றூறிய நீர் . 


1122. உடம்பொ டுயரிடை யென்னமற் றன்ன 

மடந்தையொ டெம்மிடை நட்பு . 


1123. கருமணியிற் பாவாய்நீ போதாயாம் வீழுந் 

திருநுதற் கில்லை யிடம் . 


1124. வாழ்த லுயிர்க்கன்ன ளாயிழை சாத 

லதற்கன்ன ணீங்கு மிடத்து . 


1125. உள்ளுவன் மன்யான் மறப்பின் மறப்பறியே 

னொள்ளமர்க் கண்ணாள் குணம் . 


1126. கண்ணுள்ளிற் போகா ரிமைப்பிற் பருவரார் 

நுண்ணியரெங் காத லவர் . 


1127. கண்ணுள்ளார் காத லவராகக் கண்ணு 

மெழுதேங் கரப்பாக் கறிந்து . 


1128. நெஞ்சத்தார் காத லவராக வெய்துண்ட 

லஞ்சுதும் வேபாக் கறிந்து . 


1129. இமைப்பிற் கரப்பாக் கறிவ லனைத்திற்கே 

யேதில ரென்னுமிவ் வூர் . 


1130. உவந்துறைவ ருள்ளத்து ளென்று மிகந்துறைவ 

ரேதில ரென்னுமிவ் வூர் . 


247 


ப எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXIV . ABOUT THE GIVING UP OF RESERVE 


: 


( M.A. 1 , 2 , 3 , 9 , 6 , 5 , 7 , 8 , 4 , 10 ) 
1131. To those who have enjoyed love and suffered 

( for want of it ) , the only safe refuge is the palm 

horse and none other is there for me . 
1132. My body and soul can no longer endure the 

suffering . I will give up my reserve and ride 
the palm - horse . 


1133. Once had I modesty and becoming manliness . 

Today I have but the lovers palm -horse . 
1134. Lover s torrent will sweep away the float of both 

modest reserve and becoming manliness . 
1135. The maiden wearing curved armlets like garlands 

gave me the palm - horse and the pangs of evening. 
1136. I will think of mounting the palm - horse even at 

midnight. My eyes don t surely go to sleep , ever 

thinking of that innocent maiden . 
1137. Though she suffers from oceanic love , she does 

not ride the palm- horse . Nothing is of greater 
merit to her . 


1138. He is of superior virtue and sure grace . Love does 

not reckon them . It comes out , rending secret . 
1139. My perturbed love , saying that none knows her 

heart , has made bold to leave her privacy and 

rove swirling in the thoroughfares. 
1140. When the foolish see me , they redicule me before 

my eyes , for they have not had my bitter painful 
experience . 


1131 - 1137 , 1138 - 1140 are the utterances of He - and She - lovers 

respectively. 


D 248 


திருக்குறள் 


114. நாணுத்துறவுரைத்தல் 


( குறள் 1 , 2 , 3 , 9 , 6 , 5 , 7 , 8 , 4 , 10 ) 


1131. காம முழந்து வருந்தினார்க் கேய 

மடலல்ல தில்லை வலி . 


1132. நோனா வுடம்பு முயிரு மடலேறு 

நாணினை நீக்கி நிறுத்து 


1133. நாணொடு நல்லாண்மை பண்டுடையே னின்றுடையேன் 

காமுற்றா ரேறு மடல் . 


1134. காமக் கடும்புன லுய்க்குமே நாணொடு 

நல்லாண்மை யென்னும் புணை . 


1135. தொடலைக் குறுந்தொடி தந்தாண் மடலொடு 

மாலை யுழக்குந் துயர் . 


1136. மடலூர்தல் யாமத்து முள்ளுவேன் மன்ற 

படலொல்லா பேதைக்கென் கண் . 


1137. கடலன்னா காம முழந்து மடலேறாப் 

பெண்ணிற் பெருந்தக்க தில் . 


1138. நிறையரியர் மன்னளிய ரென்னாது காம 

மறையிருந்து மன்று படும் . 


1139. அறிகிலா ரெல்லாரு மென்றேயென் காம 

மறுகின் மறுகு மருண்டு . 


1140. யாங்கண்ணிற் காண நகுப வறிவில்லார் 

யாம்பட்ட தாம்படா வாறு . 


249 - 


எம் . எஸ். பூரணலிங்கம் பிள்ளை 


CXV . TO ANNOUNCE THE RUMOUR 


4 ) 


(M.A. 10 , 5 , 7 , 8 , 6 , 1 , 2 , 9 , 3 , 
1141. Dear life lasts on account of this rumous , and 

many do not know this , by good luck . 
1142. Without knowing the perciousness of the flower 

like maiden , the village has given out this rumour 
to us . 


1143. Is not the Village s ill - report a good to me ? It is as 

I got a thing not won yet. 
1144. My love grows with the ill - rumour. But for it my 

love would lose its power to grow , and fade . 
1145. The more one drinks toddy, the more he desires 

it. So the more the rumour spreads the sweeter it 

is to me . 
1146. Surely I knew my lover but once , but the rumour 

has spread apace and abroad as the dragon 

eclipses the moon as a whole . 
1147. My love - anguish grows rapidly , manured by 

villagers ill - rumours and irrigated by my mother s 
word . 


1148. To say that we will extinguish love by the 

spreading scandal is just like saying that we 

will put out fire with ghee . 
1149. When my lover who at first said , I will not forsake 

you , don t be afraid , has publicly relinquished me , 

can I feel ashamed of the public scandal ? 
1150. My lover will yield if he pleases , and this village 

has raised the scandal we desire . 


1141 - 1145 & 1146 - 1150. are the respective utterances of he 

and she -lovers. This chapter closes the section on Furtive 
or clandestine love , 


250 


திருக்குறள் 


115. அலரறிவுறுத்தல் 


( குறள் 10 , 5 , 7 , 8 , 6 , 1 , 2 , 9 , 3 , 4 ) 


1141. அலரெழ வாருயிர் நிற்கு மதனைப் 

பலரறியார் பாக்கியத் தால் . 


1142. மலரன்ன கண்ணா ளருமை யறியா 

தலரெமக் கீந்ததிவ் வூர் . 


1143. உறாஅதோ வூரறிந்த கௌவை யதனைப் 

பெறா அது பெற்றன்ன நீர்த்து . 


1144. கவ்வையாற் கவ்விது காம மதுவின்றேற் 

றவ்வென்னுந் தன்மை யிழந்து . 


1145. களித்தொறுங் கள்ளுண்டல் வேட்டற்றாற் காமம் 

வெளிப்படுந் தோறு மினிது . 


1146. கண்டது மன்னு மொருநா ளலர்மன்னுந் 

திங்களைப் பாம்பு கொண் டற்று . 


1147. ஊரவர் கௌவை யெருவாக வன்னைசொன் 

னீராக நீளுமிந் நோய் 


1145. நெய்யா லெரிநுதுப்பே மென்றற்றாற் கௌவையாற் 

காம நுதுப்பே மெனல் . 


1149. அலர்நாண வொல்வதோ வஞ்சலோம் பென்றார் 

பலர்நாண நீத்தக் கடை . 


1150 , தாம்வேண்டி னல்குவர் காதலர் யாம்வேண்டுங் 

கௌவை யெடுக்கு மிவ்வூர் . 


251 - 


Q Ü y 

எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXVI. SEPARATION HARD TO BEAR 


( M.A. 6 , 1 , 10 , 4 , 5 , 8 , 2 , 3 , 9 , 7 ) 
1151. Tell me if you don t depart . Tell those who will 

survive this affliction that you wil make a quick 

return . 
1152. His sight was once joyous , and the fear of his 

separation makes every union with him sad 

and sorrowful. 
1153. As it is likely that the lover will depart for once , 

it is hard to pin faith in the lover s promise of 

non - separation . 
1.154.If he who once graciously said fear not departs , 

she who trusted his word of assurance cannot 

be blamed . 
1155. If you will save my life , see that my lover does not 

part. But if he departs , it is rare for us to meet again . 
1156. He who is hard - hearted to tell me of his sepa 

ration , can hardly be expected to be gracious 

towards me . 
1157. The bangles slipping from their places about 

the wrist proclaimed beforehand the departure 

of the lord of the shore . 
1158. It is painful to stay in a place where there are 

no relations . More painful than it is to bid farewell 

to be beloved . 
1159. Fire will burn when touched . But the fire of sexual 

passion burns when contact ceases . 
1160. What a contrast! many may survive meekly 

bearing the pain , alleviating sore distress , and 
en during the pang of separation . 


The wrench of separation of lovers is beautifully 

portrayed here . 
1157. " Turaivan - a chief of a maritime district., The word is used 

to signify neithal , where a female bemoans the absence of 
her lover. This chapter begins karpu Iyal or Wedded Love . 


D 252 


திருக்குறள் 


116. பிரிவாற்றாமை 


( குறள் 6 , 1 , 10 , 4 , 5 , 8 , 2 , 3 , 9 , 7 ) 


1151. செல்லாமை யுண்டே லெனக்குரை மற்றுநின் 

வல்வரவு வாழ்வார்க் குரை . 


1152. இன்க ணுடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் 

புன்க ணுடைத்தாற் புணர்வு . 


1153. அரிதரோ தேற்ற மறிவுடையார் கண்ணும் 

பிரிவோ ரிடத்துண்மை யான் . 


1154. அளித்தஞ்ச லென்றவர் நீப்பிற் றெளித்தசொற் 

றேறியார்க் குண்டோ தவறு . 


1155. ஓம்பி னமைந்தார் பிரிவோம்பன் மற்றவர் 

நீங்கி னரிதாற் புணர்வு . 


1156. பிரிவுரைக்கும் வன்கண்ண ராயி னரிதவர் 

நல்குவ ரென்னு நசை . 


1157. துறைவன் றுறந்தமை தூற்றாகொன் முன்கை 

யிறையிறவா நின்ற வளை . 


1158. இன்னா தினனில்லூர் வாழ்த லதனினு 

மின்னா தினியார்ப் பிரிவு . 


1159. தொடிற்சுடி னல்லது காமநோய் போல 

விடிற்சுட லாற்றுமோ தீ. 


1160. அரிதாற்றி யல்லனோய் நீக்கிப் பிரிவாற்றிப் 

பின்னிருந்து வாழ்வார் பலர் . 


253 


- எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXVII . WEEPING , LOVE - SICK AND EMACIATED 


( M.A. 2 , 3 , 10 , 4 , 1 , 5 , 6 , 7 , 8 , 9 ,) 


1161. I would surely hide my love - sickness , but it 

swells like the spring water which increases 

everytime that water is baled out . 
1162. I cannot conceal.this sickess , and I feel ashamed 

to divulge it to my lover . 
1163. Love and modesty hang upon my live , poised like 

the porter s pole , within my fatigued frame. 
1164. Sure there is the ocean of love , but there is no 

safe raft to help to cross it . 
1165. What will not hose who cause pain in the hour 

of friendly trust do in the season of angry 

mistrust ( hate ) ? 
1166.Oceanic is the pleasure of happy love , but much 

greater than that is the wrench of unrequited love . 
1167. I do not see the shore , swimming the mighty torent 

of love . Alone am I at midnight ( in the calmest 

and stillest night ) . 
1168. Night , comforting night, which steeps all living 

things in honey - dew slumber , keeps me alone 

for her companion . 
1169. More cruel than the cruel one is the drawling 

night in these hard times when I keep vigil . 
1170. When my eyes would travel towards him as 

fast as my soul , they find it hard to swim the 
tears flooding in them . 


Note the metaphor of the sea oflove in 1164 and 1166 and 
the love - torrent. 


254 


திருக்குறள் 


117. படர்மெலிந்திறங்கல் 


( குறள் 2 , 3 , 10 , 4 , 1 , 5 , 6 , 7 , 8 , 9 ) 


1161. மறைப்பேன்மன் யானிஃதோ நோயை யிறைப்பவர்க் 

கூற்றுநீர் போல மிகும் . 


1162. கரத்தலு மாற்றேனிந் நோயைநோய் செய்தார்க் 

குரைத்தலு நாணுத் தரும் . 


1163. காமமு நாணு முயிர்காவாத் தூங்குமென் 

னோனா வுடம்பி னகத்து . 


1164. காமக் கடன்மன்னு முண்டே யதுநீந்து 

மேமப் புணைமன்னு மில் . 


1165. துப்பி னெவனாவர் மற்கொ றுயர்வரவு 

நட்பினு ளாற்று பவர் . 


1166. இன்பங் கடன்மற்றுக் காம மஃதடுங்காற் 

றுன்ப மதனிற் பெரிது . 


1167. காமக் கடும்புன னீந்திக் கரைகாணேன் 

யாமத்தும் யானே யுளேன் . 


1168. மன்னுயி ரெல்லாந் துயிற்றி யளித்திரா 

வென்னல்ல தில்லை துணை . 


1169. கொடியார் கொடுமையிற் றாங்கொடிய விந்நா 

ணெடிய கழியு மிரா . 


1170 , உள்ளம்போன் றுள்வழிச் செல்கிற்பின் வெள்ளநீர் 

நீந்தல மன்னோவென் கண் . 


255 ப 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXVIII . EYES LONGING AND WEEPING IN LOVE - SORROW 


(M.A. 2 , 3 , 4 , 8 , 10 , 6 , 7 , 1 , 9 , 


5 ) 


1171. Why should the eyes weep in grief when I saw the 

incurable diseae pointed out to me by them alone . 


1172. Why do my painted eyes which looked unwit 

tingly that day, now waste themselves away 
with consuming grief ? 


1173. The eyes that darted love - glances then are now 

weeping themselves . This surely deserves a smile . 
1174. The painted eyes that brought on me the agonishing 

incurable diseae have wept bitterly till the 

source of tears became dry . 
1175. My eyes that wrought me vast and inexhaustible 

sea - like woes are now lost in agonies banishing 
repose . 


1176.0 ! What a delightful thing it is that the eyes that 

wrought me pangs are now lost in them . 
1177. Let then eyes that cast their food glances at 

him with an eager and melting heart , now shed 

tears in aching pain till they become dry. 
1178 : The lover who loved me once , stays here . My eyes 

will have no rest without seeing him . 
1179. When my lover is away , my eyes sleep not . When 

he is here , then too they do not sleep . In both 

ways , my eyes are troubled most . 
1180. It is not hard but easy for men of the place to 

know the secret when my weeping eyes , like 
drum - beats , proclaim it to all . 


Tears are tears of joy and tears of sorrow . The latter is 
referred to by the moaning lover at home . The eye 
suffers rather than the lover , by keeping vigil . 


256 


திருக்குறள் 


118. கண்விதுப்பழிதல் 


( குறள் 2 , 3 , 4 , 8 , 10 , 6 , 7 , 1 , 9 , 5 ) 


1171. கண்டாங் கலுழ்வ தெவன்கொலோ தண்டாநோய் 

தாங்காட்ட யாங்கண் டது . 


1172. தெரிந்துணரா நோக்கிய வுண்கண் பரிந்துணராப் 

பைத லுழப்ப தெவன் . 


1173. கதுமெனத் தாம்நோக்கித் தாமே கலுழு 

மிதுநகத் தக்க துடைத்து 


1174. பெயலாற்றா நீருலந்த வுண்க ணுயலாற்றா 

வுய்வினோ யென்க ணிறுத்து . 


1175. படலாற்றா பைத லுழக்குங் கடலாற்றாக் 

காமநோய் செய்தவென் கண் . 


1176. ஓஓ வினிதே யெமக்கிந்நோய் செய்தகண் 

டாஅ மிதற்பட் டது . 


1177. உழந்துழந்துண்ணீ ரறுக விழைந்திழைந்து 

வேண்டி யவர்க்கண்ட கண் . 


1178. பேணாது பெட்டா ருளர்மன்னோ மற்றவர்க் 

காணா தமைவில கண் . 


1179 , வாராக்காற் றுஞ்சா வரிற்றுஞ்சா வாயிடை 

யார் ருற்றன கண் . 


1180. மறைபெற லூரார்க் கரிதன்றா லெம்போ 

லறைபறை கண்ணா ரகத்து . 


257 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXIX . SALLOW AFFLICTION 


(M.A. 8 , 6 , 9 , 5 , 4 , 2 , 3 , 7 , 10 , 1 ) 


1181. I who agreed to my lover s separation became 

sallow . To whom shall I complain of change of 
colour ? 


1182. This sallow hue proclaims that he gave it to 

me . It spreads on my body - the affliction . 
1183. He took from me my beauty and modesty in return 

for his gift of love - sickness and sallowness to me . 
1184. I think over what he said and speak of his worth . 

This sallow colour is false . 


1185. Then did my lover go away hence . Here this pallid 

hue has usurped his place . 
1186. As darkness waits for the lamp s extinguishment, 

this sallow affliction awaits the end of my lover s 
last union with me . 


1187. I lay clasping him and turned aside . Forthwith my 

love - sickness came on me in a flood . 


1188. They say that she changed in colour , but none 

say that he first deserted her . 


1189. If he who made me agree to the separation fares 

well , it matters not if my complexion has turned 

sallow and afflicted me . 
1190. It is good that my complexion be called sallow 

if my lover who had my consent for his separation 
be not ill - spoken of as a deserter . 


These are the words of the woman from whom her lover 
has parted with her consent but whose colour has 
changed owing to her pining alone at home and who 
wishes that the world does not say an unkind word 
about her lover as if he had quit her. 


D 258 


திருக்குறள் 


119. பசப்புறுபருவரல் 


( குறள் 8 , 6 , 9 , 5 , 4 , 2 , 3 , 7 , 10 , 1 ) 


1181. நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவென் 

பண்பியார்க் குரைக்கோ பிற . 


1182. அவர்தந்தா ரென்னுந் தகையா லிவர்தந்தென் 

மேனிமே லூரும் பசப்பு . 


1183. சாயலு நாணு மவர்கொண்டார் கைம்மாறா 

நோயும் பசலையுந் தந்து . 


1184. உள்ளுவன் மன்யா னுரைப்ப தவர்திறமாற் 

கள்ளம் பிறவோ பசப்பு . 


1185. உவக்காணெங் காதலர் செல்வா ரிவக்காணென் 

மேனி பசப்பூர் வது . 


1186. விளக்கற்றம் பார்க்கு மிருளேபோல் கொண்கன் 

முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு . 


1187. புல்லிக் கிடந்தேன் புடைபெயர்ந்தே னவ்வளவி 

லள்ளிக்கொள் வற்றே பசப்பு . 


1188. பசந்தா ளிவளென்ப தல்லா லிவளைத் 

துறந்தா ரவரென்பா ரில் . 


1189. பசக்கமற் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் . 

நன்னிலைய ராவ ரெனின் . 


1190. பசப்பெனப் பேர்பெறுத னன்றே நயப்பித்தார் 

நல்காமை தூற்றா ரெனின் . 


259 - 


D எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXX . LONELY DISTRESS 


( M.A. 2 , 1 , 7 , 8 , 4 , 5 , 1 , 9 , 10 , 3 ) 


1191. He whom she lor es obtains the love of her whom 

he loves , here love being enjoyed like the sweet 
stoneless fruit for him . 


1192. As showers come down from heaven on living 

men , so is the tender grace bestowed by lovers 

on those whom they love . 
1193. Those who love and are loved may boast we have 

made life s very best . 
1194. Those who are loved will prove unlucky unless 

they are loved by those whom they love i.e. unless 

their love is requited . 
1195. What can our lover do us if he does not requite 

our love ( love us as we do ) ? 
1196. One sided love is bad : love on both sides is good , 

like the well -poised pole on the porter s shoulders . 
1197. While Cupid overwhelms the lonely me , it seems 

that he does not see my pain and grief, 
1198. None are worse than they who do not gain words 

of love from those whom they love and who live 

out their life in the world . 
1199. Though he who desires me shows no grace to 

me , his words are words of sweet melody to me 

( to my ear ) . 
1200. Tell him your affliction who is not afflicted as 

you are . My soul , goodbye and try to fill up the 
sea of woe . 


The agony of suspense is portrayed here . 
1200. Forget the distressing lover. The reference to the wide sea 

being filled up and converted into land is suggestive, as 
it separates the lovers or keeps them apart , and if it 
became land , she would traverse the distance and be 
united to him . 


0 260 


திருக்குறள் 


120. தனிப்படர்மிகுதி 


( குறள் 2 , 6 , 7 , 8 , 4 , 5 , 1 , 9 , 10 , 3 ) 


1191. தாம்வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே 

காமத்துக் காழில் கனி . 


1192. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு 

வீழ்வா ரளிக்கு மளி . 


1193. வீழுநர் வீழப் படுவார்க் கமையுமே 

வாழுந மென்னுஞ் செருக்கு . 


1194. வீழப் படுவார் கெழீஇயிலர் தாம்வீழ்வார் 

வீழப் படாஅ ரெனின் . 


1195. நாங்காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ 

தாங்காதல் கொள்ளாக் கடை . 


1196. ஒருதலையா னின்னாது காமங்காப் போல 

விருதலை யானு மினிது . 


1197. பருவரலும் பைதலுங் காணான்கொல் காம 

னொருவர்க ணின்றொழுகு வான் . 


1198. வீழ்வாரி னின்சொற் பெறாஅ துலகத்து 

வாழ்வாரின் வண்கணா ரில் . 


1199. நசைஇயார் நல்கா ரெனினு மவர்மாட் 

டிசையு மினிய செவிக்கு . 


1200. உறாஅர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 

செறாஅஅய் வாழிய நெஞ்சு . 


261 0 


D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXI . BEWAILING THE PAST 


( M.A. 1 , 7 , 3 , 2 , 4 , 8 , 6 , 9 , 5 , 10 ) 


1201. As I think of love , my joy knows no bounds . So my 

love - thought is sweeter than palm -wine. 
1202. It is sweet , indeed , you find . When the lover is 

thought of , all pain disappears . 
1203. It seemed that he thought of me but he didn t . 

He had a fit of sneezing , but it passed away . 
1204. I believe I have a place in his heart . Alas , he 

never departs from mine . 
1205. He who has strict guard to prohibit me from 

entering his heart comes into mine unceasingly , 
Has he no shame ? 


1206. How else can I live if I cannot live by meditating 

on the days that I had passed happily with my 
lover ? 


1207.If I forget, how can I live ? My heart burns , when 

I go over the memories of the past . 
1208. My lover never resents , however much I think of 

him . Is not that the honour my love confers on me ? 
1209. When I cooly reflect on the ungraciousness of 

my lover who said that we would be one for ever ; 

my sweet life will pass away . 
1210.0 Moon , shine and do not set . I wish to see 

with my eyes my absent lover who ever abides 
in my heart . 


1201 , 1202 are spoken by the he - lover. 1203-1210 by the lady -love . 
1203. Sneezing refers to the supersitition of somebody some 

where thinking about the person who sneezes . The 
modern scientists will explain it as the result of the 
lightning - like transmission of the thought -wave in a 
moment regardless of the distance between the two 
concerned . 


262 


திருக்குறள் 


121. நினைந்தவர் புலம்பல் 


( குறள் 1 , 7 , 3 , 2 , 4 , 8 , 6 , 9 , 5 , 10 ) 


1201. உள்ளினுந் தீராப் பெருமகிழ் செய்தலாற் 

கள்ளினுங் காம மினிது . 


1202. எனைத்தொன் றினிதேகாண் காமந்தாம் வீழ்வார் 

நினைப்ப வருவதொன் றில் . 


1203. நினைப்பவர் போன்று நினையார்கொ றும்மல் 

சினைப்பது போன்று கெடும் . 


1204. யாமு முளேங்கொ லவர் நெஞ்சத் தெந்நெஞ்சத் 

தோஒ வுளரே யவர் . 


1205. தந்நெஞ்சத் தெம்மைக் கடி கொண்டார் நாணார்கொ 

லெந்நெஞ்சத் தோவா வரல் . 


1206. மற்றியா னென்னுளேன் மன்னோ வவரொடுயா 

னுற்றநா ளுள்ள வுளேன் . 


1207. மறப்பி னெவனாவன் மற்கொன் மறப்பறியே 

னுள்ளினு முள்ளஞ் சுடும் . 


1208. எனைத்து நினைப்பினுங் காயா ரனைத்தன்றோ 

காதலர் செய்யுஞ் சிறப்பு . 


1209. விளியுமென் னின்னுயிர் வேறல்ல மென்பா 

ரளியின்மை யாற்ற நினைத்து . 


1210. விடா அது சென்றாரைக் கண்ணினாற் காணப் 

படாஅதி வாழி மதி . 


263 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXII . TO TELL THE DREAM - STATE 


( M.A. 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


1211. How shall I treat the Dream accompanying my 

lover s message ? 
1212. If my fish - like painted eye will close in sleep 

which is begged for , I will recount to my lover 

the story of my long endurance . 
1213. I see him in dreams who does not show himself 

in the day time and therefore continue to live . 


1214. As my dreams search out and afford me the vision 

of my absent lover ; they are sweet to me . 
1215. The pleasure I had with my lover when I saw hem 

with me has sweet at his very sight . The same 
I have the instant I see him in dreams . 


1216. If there be no seeing in the day time ; my lover 

will never get away from me in dreams . 
1217. Why should the hard -hearted who does not show 

himself in the day time trouble me in dreams at 

night ? 
1218. When I sleep , he firmly clasps my shoulders . 

When I am awake ; he hastens to bide in my 
heart . 


1219. Those who do not see their lovers in dreams will 

grieve at the sight of loveless lovers in waking 
hours . 


1220. The people of the place will say that my lover 

has quit me in my waking hours Of course ; 
they do not see him in dreams . 


Note the antithesis of kanavu or night -dream and 
nanavu or day -dream 


0 264 


திருக்குறள் 


122. கனவு நிலையுரைத்தல் 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 ) 


1211. காதலர் தூதொடு வந்த கனவினுக் 

கியாதுசெய் வேன்கொல் விருந்து . 


1212. கயலுண்கண் யானிரப்பத் துஞ்சிற் கலந்தார்க் 

குயலுண்மை சாற்றுவேன் மன் . 


1213. நனவினா னல்கா தவரைக் கனவினாற் 

காண்டலி னுண்டென் னுயிர் . 


1214. கனவினா னுண்டாகுங் காம நனவினா. 

னல்காரை நாடித் தரற்கு . 


1215. நனவினாற் கண்டதூஉ மாங்கே கனவுந்தான் 

கண்ட பொழுதே யினிது . 


1216. நனவென வொன்றில்லை யாயிற் கனவினாற் 

காதலர் நீங்கலர் மன் . 


1217. நனவினா னல்காக் கொடியார் கனவினா 

னென்னெம்மைப் பீழிப் பது . 


1218. துஞ்சுங்காற் றோண்மேல ராகி விழிக்குங்கா 

னெஞ்சத்த ராவர் விரைந்து . 


1219. நனவினா னல்காரை நோவர் கனவினாற் 

காதலர்க் காணா தவர் . 


1220 , நனவினா னந்நீத்தா ரென்பர் கனவினாற் 

காணார்கொ லிவ்வூ ரவர் . 


265 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXII . TO LAMENT AT EVENTIDE 


( M.A. 1 , 6 , 10 , 8 , 4 , 2 , 7 , 3 , 9 , 5 ) 


1221.0 Time you are not (the old ) Evening ; you are 

now the life taking lance (hour ) ofwedded lovers 
1222.0 darksome Evening You too have blurred vision . 

I hail you . Like my lover, is your love hard 
hearted too . 


1223. Evening which made me tremble yesterday and 

which cast its dark shadows comes to- ay causing 

disgust to me in life and increasing my pain . 
1224. In the absence of my lover , evening comes down 

like the foe in the slaughtering field . 
1225.0 Morn what good have I done you ? O Eve what 

harm have I done you ? 
1226. I never knew pain in the evening till my wedded 

lover parted from me 
1227. In the morning my pain was a bud , all daytime 

it was an opening -flower, and in the evening it 

was full - blown blossom . 
1228. The sweet shepherd s pipe is now like scorching 

fire in the evening and a messenger to it calling 

forth a murdering troop for its aid . 
1229. When the moon is clouded and the evening 

causes me pain , the place too will grow dark 

and woes will rise . 
1230. Thinking of the parted lover bent on making 

money , my undying soul will expire when evening 
casts its dark shadows . 


1227. Note the different stages of flowering. 
1228. The shepherd s pipe is that of Lord Krishna as 

herdsman, the ninth incarnation of Vishnu . 


a 


266 


திருக்குறள் 


123. பொழுது கண்டிரங்கல் 


( குறள் 1 , 6 , 10 , 8 , 4 , 2 , 7 , 3 , 9 , 5 ) 


1221. மாலையோ வல்லை மணந்தா ருயிருண்ணும் 

வேலைநீ வாழி பொழுது . 


1222. புன்கண்ணை வாழி மருண்மாலை யெங்கேள் போல் 

வன்கண்ண தோநின் றுணை . 


1223. பனியரும்பிப் பைதல்கொண் மாலை துனியரும்பித் 

துன்பம் வளர வரும் . 


1224. காதல ரில்வழி மாலை கொலைக்களத் 

தேதிலர் போல வரும் . 


1225. காலைக்குச் செய்நன் றென்கொ லெவன்கொல்யான் 

மாலைக்குச் செய்த பகை . 


1226. மாலைநோய் செய்தன் மணந்தா ரகலாத 

காலை யறிந்த திலேன் . 


1227. காலை யரும்பிப் பகலெல்லாம் போதாகி 

மாலை மலருமிந் நோய் . 


1228 , அழல்போலு மாலைக்குத் தூதாகி யாயன் 

குழல்போலுங் கொல்லும் படை . 


1229. பதிமருண்டு பைத லுழக்கு மதிமருண்டு 

மாலை படர்தரும் போழ்து . 


1230 , பொருண்மாலை யாளரை யுள்ளி மருண்மாலை 

மாயுமென் மாயா வுயிர் . 


267 - 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXIV . LIMBS LOSING BEAUTY 


( M.A.1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 9 , 8 , 10 ) 


1231. Thinking of him who had gone afar to mitigate 

our misery , the eyes are now ashamed to see 

the fragrant flowers , 
1232. Him who desired us at first and then showed 

us on grace , the weeping , tearful and pale eyes 

seemed to be tray. 
1233. The shoulder that had bulged with joy on the 

nupital day seemed now to bear ample witness 

to his seperation . 
1234. The then beautiful shoulders have now lost their 

charms on the lover s going away , a fact testified 
to by the slipping off of the green golden armlets 

from the thin arms . 
1235. The former beautiful but now faded shoulders 

and the slipping armlets both seem to tell the 

cruelty of the cruel lover . 
1236. I deplore his being rebuked as cruel , because 

my tracelets have slipped off from my wasted 

arms and shoulders . 
1237. My heart ! win glory or recover the beauty telling 

the cruel lover of the local scandal due to the faded 

shoulders , 
1238. Intending to get away from her , I withdrew her 

embracing hands . Her forhead at once grew pale , 

she being decked with green golden bracelet. 
1239. With the thought of seperation , I slightly tossed my 

body aside in embracing her, and the cold breeze 
that blew between us showed my impending 
departure . The large eyes of my ladylove were 

therefore brimful of tears indicating her anguish . 
1240. Seeing how the colour of her forhead changed , 

her perturbed eyes showed ber anguish . 


1236. the lady resents the slur attributed to her lover, 
1239. Note the hyperbole 


268 


திருக்குறள் 


124. உறுப்பு நலனழிதல் 


( குறள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7, 9 , 8 , 10 ) 


1231. சிறுமை நமக்கொழியச் சேட்சென்றா ருள்ளி 

நறுமலர் நாணின கண் . 


1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் 

பசந்து பனிவாருங் கண் . 


1233. தணந்தமை சால வறிவிப்ப போலு 

மணந்தநாள் வீங்கிய தோள் . 


1234. பணைநீங்கிப் பைந்தொடி சோருந் துணைநீங்கித் 

தொல்கவின் வாடிய தோள் . 


1235. கொடியார் கொடுமை யுரைக்குந் தொடியொடு 

தொல்கவின் வாடிய தோள் . 


1236. தொடியொடு தோணெகிழ நோவ லவரைக் 

கொடிய ரெனக்கூற னொந்து . 


1237. பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் 

வாடுதோட் பூச லுரைத்து . 


1238. முயங்கிய கைகளை யூக்கப் பசந்தது 

பைந்தொடிப் பேதை நுதல் . 


1239 , முயக்கிடைத் தண்வளி போழப் பசப்புற்ற 

பேதை பெருமழைக் கண் , 


1240. கண்ணின் பசப்போ பருவர லெய்தின்றே 

யொண்ணுதல் செய்தது கண்டு . 


269 . 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXV . TO SOLILOQUIZE 


( M.A. 10 , 3 , 4 , 8 , 6 , 5 , 1 , 7 , 9 , 2 ) 


1241.0 My heart , wont you think and tell me of some 

medicine to heal this incurable disease ? 


1242. As your lover does not love you , your suffering is 

folly . O My heart , fare you well . 
1243. My heart ! why sit here and pine ? He who is the 

author of all this smarting pain has no touch of 

compassion for you . 
1244. My heart ! take my eyes with you. Else these eyes , 

longing to see him , will eat my life away. 
1245.0 My heart ! can I desert him as my foe who has 

no passion for me , though I am passionate 
towards him ? 


1246. My heart, pretend to be angry, though you cannot 

he wrathful , when you behold your love , and 
embrace him and thereby make smooth all your 

pain . 
1247. My good heart ! Either forsake your love or your 

shame . I cannot endure both of them . 
1248.0 My foolish heart ! grieving that he will neither 

pity nor requite love , you pursue him who has 

parted from you . 
1249.My heart ! My lover s habitat is my mind . Where 

will you rove to find whom you think of? 
1250. As I keep in mind him who has renounced me 

altogether, it will surely make me lose my inward 
beauty too . 


The description of the lady soliloquizing with her heart in 
a variety of aspects is pathetic and entertaining at once . 


0 270 


திருக்குறள் 


125. நெஞ்சொடு கிளத்தல் 


( குறள் 10 , 3 , 4 , 8 , 6 , 5 , 1 , 7 , 9 , 2 ) 


1241. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே யெனைத்தொன்று 

மெவ்வநோய் தீர்க்கு மருந்து . 


1242. காத லவரில ராகநீ நோவது 

பேதைமை வாழியென் னெஞ்சு, 


1243. இருந்துள்ளி யென்பரித னெஞ்சே பரிந்துள்ளல் 

பைதனோய் செய்தார் கணில் . 


1244. கண்ணுங் கொளச்சேறி நெஞ்சே யிவையென்னைத் 

தின்னு மவர்க்காண லுற்று . 


1245. செற்றா ரெனக்கை விடலுண்டோ நெஞ்சேயா 

முற்றா லுறாஅ தவர் . 


1246. கலந்துணர்த்துங் காதலர்க் கண்டாற் புலந்துணராய் 

பொய்க்காய்வு காய்தியென் னெஞ்சு . 


1247. காமம் விடுவொன்றோ நாண்விடு நன்னெஞ்சே 

யானோ பொறேனிவ் விரண்டு . 


1248. பரிந்தவர் நல்காரென் றேங்கிப் பிரிந்தவர் 

பின்செல்வாய் பேதையென் னெஞ்சு. 


1249. உள்ளத்தார் காத லவராக வுள்ளி நீ 

யாருழைச் சேறியென் னெஞ்சு. 


1250. துன்னாத் துறந்தாரை நெஞ்சத் துடையேமா 

வின்னு மிழத்துங் கவின் . 


271 ) 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXVI. LOSING RETICENCE 


( M.A. 4 , 1 , 2 , 3 , 5 , 6 , 10 , 7 , 9 , 8 ) 


. 1251. Love s axe will break open the door of what is 

called chastity bolted with modesty . 
1252. What the world calls love is the only thing that 

ruthlessly breaks my heart even at midnight. 
1253. I would hide my love, but it comes out in my sneeze 

without a previous warning . 
1254. I would say I am chaste . Nevertheless my love 

comes out of its recess and appears in public . 
1255. The dignity of not pursuing the foe is a thing 

unknown to the libidinous lover . 


1256. Very good , indeed ! what sort of woe is mine who 

follows what hates me ? 


1257. We do not know shame (modesty ) so called , when 

our love is requited by our lover . 
1258. The instrument that destroys womanly chastity 

is the humble language of the wily deceiver or 

speaker of many lies . 
1259. When I saw heart going in advance and blending 

with his , I embraced him , though I went saying 
that I would shun him , 


. 


1260. Is it possible for us to see those whose heart melts 

as fat in fire and who think and say that we 
will stand aloof without embracing ? 


Desirous of seeing her lover back , she loses her self 
control, despite her striving to compose herself, and 
babbles , 


272 


திருக்குறள் 


126. நிறையழிதல் 


( குறள் 4 , 1 , 2 , 3 , 5 , 6 , 10 , 7 , 9 , 8 ) 


1251. காமக் கணிச்சி யுடைக்கு நிறையென்னு 

நாணுத்தாழ் வீழ்த்த கதவு . 


1252. காமமென வொன்றோ கண்ணின்றென் நெஞ்சத்தை 

யாமத்து மாளுந் தொழில் . 


1253. மறைப்பேன்மற் காமத்தை யானோ குறிப்பின்றித் 

தும்மல்போற் றோன்றி விடும் . 


1254. நிறையுடையே னென்பேன்மன் யானோவென் காம 

மறையிறந்து மன்று படும் . 


1255. செற்றார்பின் செல்லாப் பெருந்தகைமை காமநோ 

யுற்றா ரறிவதொன் றன்று . 


1256. செற்றவர் பின் சேறல் வேண்டி யளித்தரோ 

வெற்றென்னை யுற்ற துயர் . 


1257. நாணென வொன்றோ வறியலங் காமத்தாற் 

பேணியார் பெட்ப செயின் . 


1258. பன்மாயக் கள்வன் பணிமொழி யன்றோநம் 

பெண்மை யுடைக்கும் படை . 


1259. புலப்ப லெனச்சென்றேன் புல்லினே னெஞ்சங் 

கலத்த லுறுவது கண்டு . 


1260. நிணந்தீயி லிட்டன்ன நெஞ்சினார்க் குண்டோ 

புணர்ந்தூடி நிற்பே மெனல் . 


273 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXVII . RECIPROCAL LONGING 


( M.A. 4 , 10 , 7 , 6 , 3 , 1 , 8 , 2 , 5 , 9 ) 
1261. The eyes , long expecting his retum , lost their lustre 

and said cling to him , and the fingers, scoring each 

day of his separation on the wall, are wom out. 
1262. O bright - jewelled lady ! if I forget him to - day, my 

once soft shoulders will lose their beauty and will 

let the bangles etc slip off . 
1263. I survive his separation , because of my desire 

that he who went way with a valorous heart 

unmoved by love - craving would come back . 
1264. My heart went up the tree - top , hoping to see 

him come , because it felt that he who embraced 

and parted would return soon . 
1265.May my eyes see the consort to their heart s 

content! After seeing him , the pale colour of my 

shoulders will vanish . 
1266. One day my consort must come . Then will I drink 

deep the pleasure , so that all my painful disease 

may leave me . 
1267. If may consort , as dear to me as my eyes , comes , 

what should I do ? am I to sulk , or embrace or do 

both at once . 
1268. May his sovereign wage war , win victory and 

divide the spoil ! we will feast our lover in the 

eventide heartily at home . 
1269. One day his will seem seven as it passes tardily to 

those who yearn for the retum of their far - off lovers . 
1270.If my heart breaks and life goes out , ofwhat avail 

will be his expected return , of what use will be 
his earlier return , or how would it be beneficial if 
we met to - day ? 


The first seven couplets express the anxiety of the lady - love 
in tip - top expectation of her lover s quick return with his 

booty when the news of the war s close falls on her ears , 
1269. Compare : What ! keep away ? Seven days and nights! Eight 

score eight hours ? and lover s absent hous, More tedious 
than the dial eight score times ? O weary reckoning ! - Othello . 


274 


திருக்குறள் 


127. அவர்வயின்விதும்பல் 


( குறள் 4 , 10 , 7 , 6 , 3 , 1 , 8 , 2 , 5 , 9 ) 


1261. வாளற்றுப் புற்கென்ற கண்ணு மவர் சென்ற 

நாளொற்றித் தேய்ந்த விரல் . 


1262. இலங்கிழா யின்று மறப்பினென் றோண்மேற் 

கலங்கழியுங் காரிகை நீத்து . 


1263. உரனசைஇ யுள்ளந் துணையாகச் சென்றார் 

வரனசைஇ யின்னு முளேன் . 


1264. கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் 

கோடுகொ டேறுமென் னெஞ்சு. 


1265. காண்கமற் கொண்கனைக் கண்ணாரக் கண்டபி 

னீங்குமென் மென்றோட் பசப்பு . 


1266. வருகமற் கொண்க னொருநாட் பருகுவன் 

பைதனோ யெல்லாங் கெட . 


1267. புலப்பேன்கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கொல் 

கண்ணன்ன கேளிர் வரின் . 


1268. வினைகலந்து வென்றிக வேந்தன் மனைகலந்து 

மாலை யயர்கம் விருந்து . 


1269. ஒருநா ளெழுநாள் போற் செல்லுஞ்சேட் சென்றார் 

வருநாள்வைத் தேங்கு பவர்க்கு . 


1270 , பெறினென்னாம் பெற்றக்கா லென்னா முறினென்னா 

முள்ள முடைந்துக்கக் கால் . 


2750 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXVIII . TO READ THE SIGNS AND BE CAUTIOUS 


( M.A. 10. 4 , 3 , 1 , 2 , 5 , 6 , 9 , 8 , 7 ) 


1271. Though it be concealed , it comes out . Your dark 

pain ted eyes seem to have some complaint to 
make . 


1272. To a lady - live who looks very beautiful with her 

shoulder curved like bamboo , her full womanly 

nature is of greater worth . 
1273. Like the shining thread passing through the 

crystal beads , something shines through the 

jewelled lady - love . 
1274. As fragrance lies hid in the opening bud , some 

thing lies concealed in the bidding smile of the 

simple lover . 
1275. There is surely an antidote to the affliction caused 

by the wiles of the many - bangled damsel . 
1276. His delightful embrace which assuages the pangs 

of separation is likely to remind the lover of her 
own rare endurance in the past and of the 

recurrence of his loveless separation in the future . 
1277. These my bangles knew earlier the severance of 

my lord of this cool shore . 
1278. My lover left me but yesterday . My body grew 

pale, anticipating his separation seven days ago . 
1279. She saw her bangles , her tender shoulders , and 

her feet - all this she did . 
1280. They say that women tell by their eyes the pain of 

their love and beg for relief. That is womanhood s 
most womanly way. 


Hope deferred makes the heart sick . The lady s maid and 
the lady read the signs of separation and speak to one 
another of the coming evils, and so do the lovers and the 
lady s maid . 


0276 


திருக்குறள் 


128. குறிப்பறிவுறுத்தல் 


( குறள் 10 , 4 , 3 , 1, 2 , 5 , 6 , 9 , 8 , 7 ) 


1271. கரப்பினுங் கையிகந் தொல்லாநின் னுண்க 

னுரைக்க லுறுவதொன் றுண்டு . 


1272. கண்ணிறைந்த காரிகைக் காம்பேர் தோட் பேதைக்குப் 

பெண்ணிறைந்த நீர்மை பெரிது . 


1273. மணியிற் றிகழ்தரு நூல்போன் மடந்தை 

யணியிற் றிகழ்வதொன் றுண்டு . 


1274. முகைமொக்கு ளுள்ளது நாற்றம்போற் பேதை 

நகைமொக்கு ளுள்ளதொன் றுண்டு . 


1275. செறிதொடி. செய்திறந்த கள்ள முறுதுயர் 

தீர்க்கு மருந்தொன் றுடைத்து . 


1276. பெரிதாற்றிப் பெட்பக் கலத்த லரிதாற்றி 

யன்பின்மை சூழ்வ துடைத்து . 


1277. தண்ணந் துறைவன் றணந்தமை நம்மினு 

முன்ன முணர்ந்த வளை . 


1278. நெருநற்றுச் சென்றாரெங் காதலர் யாமு 

மெழுநாளே மேனி பசந்து . 


1279. தொடி நோக்கி மென்றோளு நோக்கி யடிநோக்கி 

யஃதாண் டவள் செய் தது . 


1280. பெண்ணினாற் பெண்மை யுடைத்தென்ப கண்ணினாற் 

காமநோய் சொல்லி யிரவு . 


277 D 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXIX . HASTY LONGING FOR REUNION 


( M.A. 2 , 3 , 10 , 7 , 8 , 9 , 4 , 6 , 1 , 5 ) 


1281. The toddy has not , but love has , the pleasure at 

the thought and rejoicing at the sight. 
1282. When love - flood swell high as the tall palmyra , 

O my heart , don t sulk or feign dislike in the least 

( even as small as a millet seed ) . 
1283. Though he does as he pleases regardless of me , 

my eyes find no rest unless they see my lover . 
1284. My friend , I went to show him disdain . But at his 

very sight , my heart forgot it and it was bent on 
embracing him . 


1285. Like the eyes that see not the painting brush , I 

do not see any fault in my lover when I see him 

with me . 
1286. When I behold him , I don t see his faults at all . 

When I dan t see him I see nothing at all but his 
faults . 


1287.Like those who plunge into the stream sure of 

effecting rescue , I feigned anger , but knew that 
it was sham or false . 


1288. Though it does shameful harm , toddy delights 

topers . So does you bosom inspire love in me . 
1289. Love is softer than blossom . Very few are there in 

the world . Who know its beauty or elegance . 
1290. Her perturbed eyes shone with anger. she hastened 

more than myself for the embrace . 


The psychology of lovers , particularly of a woman sepa 
rated form her lover , is vividly described . Love - pinches 
are delighful. The sex - instict , which is strong in the 
weaker vessel, forgets and forgives all faults on the part 
of her sweet -heart , 


278 


திருக்குறள் 


129. புணர்ச்சிவிதும்பல் 


( குறள் 2 , 3 , 10 , 7 , 8 , 9 , 4 , 6 , 1 , 5 ) 


1281. உள்ளக் களித்தலுங் காண மகிழ்தலுங் 

கள்ளுக்கில் காமத்திற் குண்டு . 


1282. தினைத்துணையு மூடாமை வேண்டும் பனைத்துணையுங் 

காம நிறைய வரின் . 


1283 , பேணாது பெட்பவே செய்யினுங் கொண்கனைக் 

காணா தமையல கண் . 


1284. ஊடற்கட் சென்றேன்மற் றோழி யதுமறந்து 

கூடற்கட் சென்றதென் னெஞ்சு . 


1285. எழுதுங்காற் கோல்காணாக் கண்ணேபோற் கொண்கன் 

பழிகாணேன் கண்ட விடத்து . 


1286. காணுங்காற் காணேன் றவறாய காணாக்காற் 

காணேன் றவறல் லவை . 


1287. உய்த்த லறிந்து புனல்பாய் பவரேபோற் 

பொய்த்த லறிந்தென் புலந்து . 


! 


1288. இளித்தக்க வின்னா செயினுங் களித்தார்க்குக் 

கள்ளற்றே கள்வநின் மார்பு . 


1289. மலரினு மெல்லிது காமஞ் சிலரதன் 

செவ்வி தலைப்படு வார் . 


1290. கண்ணிற் றுனித்தே கலங்கினாள் புல்லுத 

லென்னினுந் தான்விதுப் புற்று . 


279 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXX . TO COMPLAIN TO THE HEART 


( M.A. 1 , 10 , 8 , 5 , 7 , 6 , 4 , 3 , 9 , 2 ) 
1291. Seeing that his heart is his alone , O my heart , 

why don t you be all my own ? 
1292. My heart ! after seeing him estranged from you , 

why do you approach him hoping for his freedom 

from wrath ? 
1293. They say the fallen have no friends, O my heart . 

Why don t you stand by me , why do you pursue 

him in accordance with the proverbial saying ? 
1294. O my heart ! who will hereafter consult your wishes, 

seeing that , by prolonging your feigned anger , 

you cannot enjoy without self - surrender ? 
1295.I dread his parting after gaining him . O my heart 

undergoes incessant pain . 
1296. When I think over the matter of his slighting alone, 

O my heart , why do you eat me and give me pain ? 
1297. I have forgotten modesty, because I am entangled 

in his heart , and because my ignoble and foolish 

heart will not forget him . 
1298. My undying heart thinks not of him , under the 

impression that if I scorn him , it will be a disgrace 

to it . 
1299. Unless one s heart lends support to one self, who 

will render aid in the hour of afiliction 
1300.When one s heart is not one s own kinsman , 

need it be said that your enemies will not be at 
your side as relatives ? 


When husbands leave thier homes for the society of 
bawds or prostitutes , wives then feign hatred for them , 
but, at the same time, yearn for thier quick return home . 

All this place in the heart of forlorn spouses . 
1292 , 1299 Life - observations worthy or remembrance , 


280 


திருக்குறள் 


130. நெஞ்சொடு புலத்தல் 


( குறள் 1 , 10 , 8 , 5 , 7 , 6 , 4 , 3 , 9 , 2 ) 


1291. அவர்நெஞ் சவர்க்காதல் கண்டு மெவனெஞ்சே 

நீயெமக் காகா தது . 


1292. உறாஅ தவர்க்கண்ட கண்ணு மவரைச் 

செறாஅரெனச் சேறியென் னெஞ்சு. 


1293. கெட்டார்க்கு நட்டாரில் லென்பதோ நெஞ்சேநீ 

பெட்டாங் கவர்பின் செலல் . 


1294. இனியன்ன நின்னொடு சூழ்வார்யார் நெஞ்சே 

துனிசெய்து துவ்வாய்காண் மற்று . 


1295. பெறாஅமை யஞ்சும் பெறிற்பிரி வஞ்சு 

மறாஅ விடும்பைத்தென் னெஞ்சு. 


1296. தனியே யிருந்து நினைத்தக்கா லென்னைத் 

தினிய விருந்ததென் னெஞ்சு . 


1297. நாணு மறந்தே னவர்மறக் கல்லாவென் 

மாணா மடநெஞ்சிற் பட்டு . 


1298. எள்ளி னிளிவாமென் றெண்ணி யவர்திற 

முள்ளு முயிர்க்காத னெஞ்சு. 


1299. துன்பத்திற் கியாரே துணையாவார் தாமுடைய 

நெஞ்சந் துணையல் வழி . 


1300. தஞ்சந் தமரல்ல ரேதிலார் தாமுடைய 

நெஞ்சந் தமரல் வழி . 


281 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXXI . FEIGNED DISLIKE OR SULKINESS 


( M.A. 1 , 3 , 10 , 7 , 2 , 6 , 4 , 8 , 5 , 9 ) 
1301. When our lover comes , don t embrace , but sulk . 

we will then find to a certain extent what sore 

distress he suffers from . 
1302. A temporary pouting will be as salt to food . 

prolongation of sulk will be like excess of salt 

i.e. make the savoury mess bitter . 
1303. To let the sulky wife without fond embrace and 

without trying to coax her out of her feigned 
dislike , is to heep Ossa upon pilion of griefs on 

aggrieved hearts . 
1304. Not to conciliate the pouting lady is to cut out the 

root of the fading winding plant . 
1305. It adds to the beauty of the good keeper if the 

charming petulant lady with flowery eye s 

continues to feign dislike to her lover . 
1306. Love without strife and sulkiness is as ripe and 

unripe ( green ) fruit . 
1307. Pain will accrue from a lover s strife . Will it drag 

on or prolong , when reunion takes place ? So the 

doubter asks . 
1308. Of what avail is my grieving if I think my lover has 

grived while he has no mond to redress my distress ? 
1309. Water under the shade is pleasant . Soit pouting 

with those whom we love . 
1310. For my heart to think of reunion with those who 

have let my pouting go dry is nothing but strong 
or excessive desire or lust . 


Even to men of good and worthy mind, the petulance of 
wives with flowery eyes lacks not a lovely grace ( has a 

distinct beauty ) 
1302. A common comparison 
1306. Oft - quoted simile 
1309. Compare chap.89 couplet 1 ( 881 ) 


D 282 


திருக்குறள் 


131. புலவி 


( குறள் 1 , 3 , 10 , 7 , 2 , 6 , 4 , 8 , 5 , 9 ) 


1301. புல்லா திராஅப் புலத்தை யவருறு 

மல்லனோய் காண்கஞ் சிறிது . 


1302 , உப்பமைந் தற்றாற் புலவி யதுசிறிது 

மிக்கற்றா னீள விடல் , 


1303. அலந்தாரை யல்லனோய் செய்தற்றாற் றம்மைப் 

புலந்தாரைப் புல்லா விடல் . 


1304. ஊடி யவரை யுணராமை வாடிய 

வள்ளி முதலரிந் தற்று . 


1305. நலத்தகை நல்லவர்க் கேஎர் புலத்தகை 

பூவன்ன கண்ணா ரகத்து . 


1306. துனியும் புலவியு மில்லாயிற் காமங் 

கனியுங் கருக்காயு மற்று . 


1307. ஊடலி னுண்டாங்கோர் துன்பம் புணர்வது 

நீடுவ தன்றுகொ லென்று . 


1308. நோத லெவன்மற்று நொந்தாரென் றஃதறியுங் 

காதல ரில்லா வழி . 


1309. நீரு நிழல தினிதே புலவியும் 

வீழுநர் கண்ணே யினிது . 


1310. ஊட லுணங்க விடுவாரோ டென்னெஞ்சங் 

கூடுவே மென்ப தவா . 


2830 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXXII . BOUDERIC , POUTING, DELICATE OR REFINED 

( M.A. 9 , 10 , 6 , 1 , 8 , 3 , 4 , 7 , 5 ) 
1311. All womenkind will enjoy you in common with 

their eyes . O prostitute - haunter ! I won t draw 

near you or embrace . 
1312. We sulked in silence and he sneezed , knowing 

that we would bid him , fare well and long . 
1313. She would frown , though I wore wreaths of branch 

- flowers, being jealous as if I wore them to show 

me to another woman . 
1314. When I said that I loved her more than any other, 

she angrily and petulantly asked , than whom , 

than whom ? 
1315. When I said that I would not part from her in this 

life , her eyes were filled with tears . 
1316. When I said I thought , she asked me what I forgot , 

and she pouted and would not embrace me . 
1317. When I sneezed , she hailed me . She wept hot tears , 

asking me , whom I thought of and sneezed ? 
1318. When I suppressed my sneezing , she wept and 

said , You hide your thoughts from me . 
1319. Though I coaxed her out of jealousy, she felt vexed 

and said , you are thus kind to other folks . 
1320. When I gazed on her , after silently viewing the 

beauties of her parts , she frowned and asked , 
whose parts mine were like , you thought, when 
you eyed me ? 


1311. Prostitution , or haunting prostitution , or prostitutes 

homes way every common in times of yore when mo 

nogamy was not in vogue . 
1315. The implication is that he might deser her in the life to 

come . The lady - love s petulance is refined , and she is 
very ingenious in finding pretexts for her questioning or 
crossing him on the score of her jealousy . 


284 


திருக்குறள் 


132. புலவி நுணுக்கம் 


( குறள் 9 , 10 , 6 , 1 , 2 , 8 , 3 , 4 , 7 , 5 ) 


1311. பெண்ணியலா ரெல்லாருங் கண்ணிற் பொதுவுண்பர் 

நண்ணேன் பரத்தநின் மார்பு . 


1312. ஊடி யிருந்தேமாத் தும்மினார் யாந்தம்மை 

நீடுவாழ் கென்பாக் கறிந்து . 


1313. கோட்டுப்பூச் சூடினுஞ் காயு மொருத்தியைக் 

காட்டிய சூடினீ ரென்று . 


1314. யாரினுங் காதல மென்றேனா வூடினாள் 

யாரினும் யாரினு மென்று . 


1315. இம்மைப் பிறப்பிற் பிரியல மென்றேனாக் 

கண்ணிறை நீர்கொண் டனள் . 


1316. உள்ளினே னென்றேன்மற் றென்மறந்தீ ரென்றென்னைப் 

புல்லாள் புலத்தக் கனள் . 


1317. வழுத்தினா டும்மினே னாக வழித்தழுதாள் 

யாருள்ளித் தும்மினீ ரென்று . 


1318. தும்முச் செறுப்ப வழுதா ணுமருள்ள 

லெம்மை மறைத்திரோ வென்று . 


1319. தன்னை யுணர்த்தினுங் காயும் பிறர்க்கு நீ 

ரிந்நீர ராகுதி ரென்று . 


1320. நினைத்திருந்து நோக்கினுங் காயு மனைத்துநீர் 

யாருள்ளி நோக்கினீ ரென்று . 


2850 


எம். எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


CXXXIII . JUBILATION OVER VARIANCE 


(M.A. 9 , 5 , 10 , 8 , 7 , 3 , 2 , 6 , 1 , 4 ) 


1321. Though there no fault in him , his sweet love a of 

grace can move her angry jealousy. 
1322.My feigned anger gives but little pain , and when 

love fades , it makes it bloom again . 
1323. In the case of those whose hearts blend as earth 

and water , is there a world of gods more pleasant 
that what temporary variance affords ? 


1324. In incessant pouting after fond embrace , there 

lies a weapon quite strong to break my mind . 
1325. Though he is faultless, his separation from clasping 

her tender shoulders has a charm unique. 
1326. Digestion is better than feeding . In love feigned 

dislike is sweeter than union itself . 
1327. In lover s differences , the defeated are victors . 

It can surely be seen in their intense copulation . 
1328. The pleaure appearing in the sweeted forehead , 

shall we once more get through sauciness in 
love ? 


1329. Let her, decked with shinning jewels , feign anger. 

O Night , be you long , and protracted , that I may 

plead on for its appeasement. 
1330. Feigned anger gives a relish to love , but greater 

pleasure accrues from the closer union of lover s .. 
body with body . 


1327. An apparent paradox . 
1328. The full pleasures of temporary variance . 
1330. Oft - quoted . Compare , Shakespeare : " Bring in cloudy 

night immediately . Spread thy close curtain , love 
performing night " - Romeo and Juliet. 


286 


திருக்குறள் 


133. ஊடலுவகை 


( குறள் 9 , 5 , 10 , 8 , 7 , 3 , 2 , 6 , 1 , 4 ) 


1321. இல்லை தவறவர்க் காயினு மூடுதல் 

வல்ல தவரளிக்கு மாறு . 


1322. ஊடலிற் றோன்றஞ் சிறுதுளி நல்லளி 

வாடினும் பாடு பெறும் . 


1323. புலத்தலிற் புத்தேணா டுண்டோ நிலத்தொடு 

நீரியைந் தன்னா ரகத்து . 


1324. புல்லி விடாஅப் புலவியுட் டோன்றுமென் 

னுள்ள முடைக்கும் படை . 


1325. தவறில ராயினுந் தாம்வீழ்வார் மென்றோ 

ளகறலி னாங்கொன் றுடைத்து . 


1326. உணலினு முண்ட தறலினிது காமம் 

புணர்தலி னூட லினிது . 


1327. ஊடலிற் றோற்றவர் வென்றா ரதுமன்னுங் 

கூடலிற் காணப் படும் . 


1328. ஊடிப் பெறுகுவங் கொல்லோ நுதல்வெயர்ப்பக் 

கூடலிற் றோன்றிய வுப்பு . 


1329. ஊடுக மன்னோ வொளியிழை யாமிரப்ப 

நீடுக மன்னோ விரா . 


1330. ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் 

கூடி முயங்கப் பெறின் . 


287 0 


திருக்குறள் 


APPENDIX 


THE KURAL AND SEX - SIMILES 


In My Critical Studies in Kural I have pointed out how 
Saint Tiruvalluvar has brought out in full detail the sex 
relationship in the different part of his masterpiece . In the 
last or Third Book on Love , Clandestine and Wedded , the 
mutual charms of the sexes , their April , December and 
May seasons are depicted , as lovers . In the Second Book , 
uxorious husbands , prostitues and their mal - influence on 
the affairs of life , public and private are portrayed . In the 
first Book , the virtues of married men and women , their 
chastity and adultery, their motherhood and matronhood , 
find elaborate treatment . Here an attempt is made to show 
how the immortal poet has utilized the traits of women to 
illustrate great political truths , and the subjoined are four 
specimens thereof . 


Af first sight , a woman is outwardly distinguished 
from a man by her paps or soft protruberances of the mam 
mary glands on her chest , which are the symbols of sexual 
affinity . The desire of the uneducated man to descant in 
learned assemblies is akin to the lust of a hoyden whose 
charms are undeveloped . The sweet girl - graduates of 
these civilised times are mostly flat - chested , probably 
because their energies have been sapped out by their 
hard studies ( 402 ) . Nature is inexorable . 


The single blessedness of a fair and charming old 
maiden is likened to the hoarding up of wealth by a hard 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


or close - fisted man who looks askance at the needy and 
feels no compassion for them ( 1007 ) . The mutual service of 
man and woman must be noted ; for the world will not get 
on if both the sexes take a vow to be celibates , monks and 
nuns . Wealth is a ble using only when it serves the owner 
to enjoy whatever he wants and to relieve the necessities 
of other mortals . The sexaul union , not liasion , is a consti 
tutional necessity which none can forego so long as men 
and women eat , work and live and discharge their func 
tions in the work - a - day world . Physically , socially and 
mortally the sufferings of loneliness are ineffable , though 
its advantages are exaggerated . Hence Bacon s dictum : 
A man is solitude is either a wild beast or a god . Fellow 
ship , companionship is as essential as philanthropy. Self 
mortification is an old sage s ride and glory . Drunkenness 
is hateful even to the mother who turns her back on a tipster 
for his incorrigible addiction to it as a serious fault ( 924 ) . 


Greatness depends on one s actions, good deeds , and 
is characterised by humility , without pride , by moderation , 
without extravagance , and by passing over others faults , 
without telling them . It is always true to itself like a chaste 
wife who is ever true to her husband ( 974 ) . 


Husbandry is good . Without it starvation will trot in 
the world . Both kings and ascetics are not above it . Every 
thing that has life needs something to feed upon to spare 
it . Ploughing is better than service , and agriculturists are 
always benefactors : they freely give food to the hungry. 
Other gifts take rank below the appeasement of hunger . 
Tillers are independent and don t ask of others . If they till 
the land , manure it in season , keep it fit for cultivation , and 
attend to its irrigation and weeding - out at the proper time, 
it will yield bumper crops . If a woman be well nourished and 
nurtured , she will be all in all to her partner . If her wants 
and wishers are not attended to or neglected , she will be 


290 


திருக்குறள் 


coy , sulky and hard to please . The land will sulk like the 
wife in angry mood . If the agriculturist pleads poverty and 
rusts at home in idleness or inaction , the kindly mother 
Earth will smile at him in contempt ; and much more the 
wife at home , as the idle husband will be a busybody and 
as an idle brain will be the devil s workshop ( 1039 - 40 ) . 


The erect milky bosoms bespeak the strength and 
vitality of their owner , and the enamoured lover is afraid of 
their atrocity . Thy are therefore covered with silken 
cincture s folds as the ruddy, angry eyes of the huge enraged 
elephant have a veil over them lest they frighten the world 
( 1087 ) . 


Shakespeare has Frailty, thy name is woman . Women 
are proverbially weak- minded , credulous , easily liable to 
be duped or seduced . The same author was of opinion . 
Want will perjure the never - touched vestal . Further , 
women are fickle - minded , unsteady, irresolute , uncertain , 
and quivering as the aspen leaf . Sir Walter Scott says , 
" When pain and anguish wring the brow ( of man ) , what a 
ministering angel thou (Woman ) ! Feigned kinship will not 
last but will be like the woman s mind which changes 
from hour to hour ( 822 ) . 


Epigrams impregnated with metaphors derived from 
the Sex - relationship are plentiful as blackberries in this 
unrivalled treasury of practical wisdom . 


291 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


AN APPRECIATION 


Mr. G.D. Naidu , the junior son of Mr. Gopal naidu of 
Kalangal , Palladam Taluk , Coimbatore District , born in 
1893 , is a great Industrialist who has dedicated his life to 
making his fellowmen better workmen and better men , being 
convinced that the agricultural and trading India from 
time immemorial must be industrialised too on modern 
scientific lines if she is to hold up her head in the world as 
a great and ancient country of unlimited and illimitable 
natural resources . Not born with a silver spoon in his 
mouth , he began life first as a small cotton merchant in 
1914 and next as a Bus - driver in his twenty - seventh year. 
His experience in that line enabled him in the course of 
eighteen years to consolidate the dozen Bus Service 
companies owning 300 buses , of which 190 were plying 
daily in the whole Coimbatore District , and to direct the 
United Motor Service as its Managing Agent with a view 
to promote Industrial Education Trust. 


In his early years Mr. Naidu took part in Health 
Conferences and in Industrial Exhibitions of diverse kinds , 
held in the Madras City and in the Madras Province , and 
won medals , Certificates and Diplomas . His clear exposition 
of the evils of the raging smoking habit , which is a sad 
civilised British heritage to Indians , men and children and 
women to boot , first won for him a gold medal in 1926 , and 
otehrs followed suit for his activities in connectin with 
Industrial Exhibitions in different localities . Next year he had 
a medal for a good stallof machineries in the Exhibition . 
The Tiruppur Agricultrual Exhibition awarded him two 
medals . The Madras Park Fair Exhibition offered him a 
Shield in 1939 besides four medals in four successive years . 


0 292 


திருக்குறள் 


The Lucknow Exhibition fetched him a gold medal in 1938 . 
Madura , Trichur and Salem Exhibitions rewarded his services 
with medals and Certificates from 1938 to 1941 . 


Though Mr. Naidu lacked the normal school education , 
which but dims scintillating genius and polishes only 
pebbles , his world tours , not once or twice but three times , 
dissipated his prejudices , broadened his mind and widened 
his sympathies, and his contact with the rapidly progressing 
industrial nations in the west evoked his dormant ambition 
for the industrialisation of his motherland as far as possible 
by him . His first tour was a world tour and comprised all 
the continents . It was amost ominous one , in which during 
his first voyage , he narrowly escaped being burnt when 
the steamer S.S. Georges Philippar cuaght fire in the Arabian 
Sea . Neverthless , he visited countries in Europe, North Africa , 
U.S. America , Canada , Japan , China , Manchuria , Mongolia , 
Korea , Philippines , Dutch East Indies , Stratis Settleinent 
and Burma . His second tour was European and was soley 
confined to Europe . He toured in Russia , Poland , Finland, 
Czechoslovakia , Lithuania , Latvia , Estonia etc. His third 
tour in 1939 to 1940 was limited to England and the United 
States in the West and to China and Japan besides 
Philippines and Malaya , in the East . 


During his tours which were useful and instructive , 
his observant eyes , his genius for organisation and his 
infinite capacity for taking pains were sharpened by his 
visits to factories and by his attendance , though for brief 
periods , at factory schools in the United States and in 
Carter Corporation School in St. Louis , America , in 1940 
all of which appreciated his keenness and awarded him 
Certificates and diplomas . His well - balanced mind kept 
him to himself, though he was a part of all that he met . It 
made him more patriotic and least like a gallicized John 
Bull or an English man Italiante , though he pricked in 


293 O 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


some flowers of new science he had learned abroad for the 
benefit of his homeland . 


On his return home , Mr. Naidu founded the National 
Electric works , the first of its kind in all India , which 
manufactures Electric Motors , in large numbers and as 
speedily as possible . It was shortly followed by the Radio 
Factory , where Radios are manufctured for our country for 
the first time out of raw materials available here and 
which contributes not a little to the daily diffusion of 
world - knoweldge in the nooks and corners and to the 
enjoyment of the amenities of modern life even by the 
great Unwashed in India . May his national enterprises 
flourish and be crowned with success and fulfill his chief 
aim of promoting the Industrial wealth and the Economic 
Prosperity of the Indian nation ! Mr. Naidu has a brother 
Mr. G.S. Naidu , a landlord , abnd his two daughters and 
one tender son make up him family and render his home 
life pleasant and happy. May they live long in health , 
wealth and peace ! 


Philanthropy is generally the offspring of, self- earned 
surplus wealth in righteous ways . As a philanthropist Mr. 
Naidu has built a good and commodious hostel , of which 
one block accommodating fifty students , apprentices and 
war - technicians , budding youths who form the rising 
generation and who will be the future citizens and 
benefactors of our hoary land , has cost him Rs.20,000 . It 
was opened by His Excellency Sir Arthar Hope , the 
popular . It was opened by His exlceeleny Sir Arthur Hope , 
the popular Governor of Madras , with great eclat . 


As a man , he is thin , tall and wiry, genial , amiable 
and affable , simple and plain in his dress and habits , and 
his vegetarian hospitality is conspicuous and noteworthy. 
He is ever a busy bee in his library or home university and 


294 


திருக்குறள் 


in his work shop . His business is attested hy his punctual 
and regular correspondence , though heavy and by his 
numerous new inventions - recorders , electric fans and 
shavers and slotting machines , to mention a few of them , 
that adorn his museum . His fluent converse is brimful of 
ana and anecdotes , graceful and elegant . A brief sojourn 
with him is enough to convince one of his humanitarian 
tendencies and of his natural genius for progressive work 
calculated to advance the Indian Nation on it scientific 
and economic march . 


As a men of self - culture, he loves literature and patronizes 
learning . Thanks to is munificence , this kural in English 
has seen the light of day amidst the horrors of blitzes and 
bombers . whatever the paper famine , high prices of 
printing paper and high costs of printing and binding 
materials . 


He liveth best who loveth best 
Both man and beast and God . 


Karpaham 
19.7.1942 


M.S.P. 


295 0 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


திருக்குறள் அகரநிரல் 


( எண் : குறள் எண் ) 


537 
210 
565 
198 
847 


611 


மனை 


178 
175 
936 
1074 

1 
691 
151 
92 
84 
720 
534 
1075 
1098 
497 
382 


863 


அஃகாமை 
அஃகி யகன்ற 
அகடாரார் 
அகப்பட்டி 
அகர முதல 
அகலாது 
அகழ்வாரை 
அகனமர்ந்து ஈதலின் 
அகனமர்ந்து செய்யாள் 
அங்கணத்துள் 
அச்சம் 
அச்சமே 
அசையியற்கு 
அஞ்சாமை யல்லால் 
அஞ்சாமை யீகை 
அஞ்சும் 
அஞ்சுவதோரும் 
அடக்கம் 
அடற்றகையும் 
அடல்வேண்டும் 
அடுக்கிய கோடி 
அடுக்கிவரினும் 
அடுத்ததுகாட்டும் 
அணங்குகொல் 
அணியன்றோ 
அந்தணர்என்போர் 
அந்தணர் நூற்கும் 
அமரகத்தாற்று 
அமரகத்து வன்கண் 
அமிழ்தினும் 
அமைந்தாங்கு 
அரங்கின்றி 
அரம் பொருத 
அரம்போலும் 
அரிதரோ 
அரிதாற்றி 
அரியகற்று 
அரியவற்றுள் 


483 
247 
757 
285 
241 
243 
176 
254 
755 
245 

96 
555 
1303 
1141 
1149 
167 


366 


அரியவென்று 
அருங்கேடன் 
அருஞ்செவ்வி 
அரும்பயன் 
அருமறை 
அருமை 
அருவிை 
அருளில்லார்க்கு 
அருளென்னும் 
அருள் கருதி 
அருள் செல்வம் 
அருள் சேர்ந்த 
அருள் வெஃகி 
அருளல்லது - 
அருளொடும் 
அல்லல் அருள் 
அல்லவை 
அல்லற்பட்டு 
அலந்தாரை 
அலர் எழ 
அலர் நாண 
அவ்வித்து அழுக்காறு 
அவ்விய நெஞ்சத்தான் 
அவர் தந்தார் 
அவர் நெஞ்சு 
அவா இல்லார்க்கு 
அவா என்ப 
அவாவினை 
அவிசொரிந்து 
அவையறிந்து 
அவையறியார் 
அழக்கொண்ட 
அழச்சொல்லி 
அழல்போலும் 
அழிவதூஉம் 
அழிவந்த 
அழிவினவை 
அழிவு இன்று 


121 
768 
343 
954 
625 


706 


169 


1081 
1014 

30 
543 


1182 
1291 
368 
361 
367 
259 


814 


711 


713 


1027 

64 
474 
401 
888 
997 


659 


795 


1228 


1153 


461 


807 


1160 
503 


787 


443 


764 


D 296 


திருக்குறள் 


170 
164 

35 
165 
135 
168 
523 
286 
289 
288 
479 
1154 
333 
944 
980 
846 
365 
226 
1007 
506 
943 
626 


150 
1139 
638 
1110 
515 
843 
842 
315 
841 
203 
421 
684 
427 
480 


1117 


1076 


78 


862 
72 
71 
80 


அறன் வரையான் 
அறிகிலார் 
அறிகொன்று 
அறிதொறு 
அறிந்தாற்றி 
அறிவிலார் 
அறிவிலான் 
அறிவினான் 
அறிவின்மை 
அறிவினுள் 
அறிவு அற்றம் 
அறிவு உரு 
அறிவுடையார் ஆவது 
அறிவுடையார் எல்லாம் 
அறுவாய் 
அறைபறை 
அன்பகத்து 
அன்பிலன் 
அன்பிலார் 
அன்பிற்கும் 
அன்பின் வழியது 
அன்பின்விழையார் 
அன்பு அறிவு ஆராய்ந்த 
அன்பு அறிவுதேற்றம் 
அன்பு ஈனும் 
அன்பு ஓரீஇ 
அன்புடைமை இவ் 
அன்புடைமைவேந்து 
அன்புநாண் 
அன்பும் அறனும் 
அன்புற்று அமர்ந்த . 
அன்போடு இயைந்த 
அன்றறிவாம் 
அனிச்சப்பூ 
அனிச்சமும் 
ஆக்கம் அதர் 
ஆக்கம் இழந்தேம் 
ஆக்கம் கருதி 
ஆக்கமும் கேடும் 
ஆகாறு 
ஆகூழால் 
ஆங்கமைவு 


அழுக்கற்று 
அழுக்காற்றின் 
அழுக்காறு அவா 
அழுக்காறுஉடையார் 
அழுக்காறுஉடையான் 
அழுக்காறு என 
அளவளாவு 
அளவின் கண் 
அளவல்ல 
அளவு அறிந்தார் 
அளவு அறிந்து 
அளித்து அஞ்சல் 
அற்கா 
அற்றது 
அற்றம் மறைக்கும் 
அற்றம் மறைத்தலோ 
அற்றவர் 
அற்றார் அழிபசி 
அற்றார்க்கு 
அற்றாரை 
அற்றால் 
அற்றேம் 
அறத்தாற்றின் 
அறத்தாறு 
அறத்தான் 
அறத்திற்கே 
அறத்தினூங்கு 
அறம்கூறான் 
அறம்சாரா 
அறம்கொல்லும் 
அறம்பொருள் 
அறவாழி 
அறவினையாது 
அறவினையும் 
அறன் அரீஇ 
அறன் அறிந்து ஆன்ற 
அறன் அறிந்து மூத்த 
அறன் அறிந்துவெஃகா 
அறன் ஆக்கம் 
அறன் இயலான் 
அறன் இழுக்காது 
அறன் ஈனும் 
அறன் என 
அறன் கடை 
அறன் போக்கி 


911 


46 


37 
39 
76 
32 
181 
1047 
185 
501 


682 
513 

74 
1009 
992 
681 
963 
45 
75 
73 
36 
1115 
1120 
594 
593 
463 
642 
478 
371 
740 
560 


321 
909 
182 
635 
441 
179 
163 ) 
147 
384 
754 

49 
142 
189 


ஆபயன் 


792 


ஆய்ந்து ஆய்ந்து 
ஆயும் அறிவினர் 


918 


297 D 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


1054 


370 
1066 
1022 
493 
477 
725 


1062 
1067 
1058 
1060 


1035 


48 


1069 
1068 
1243 


716 
486 
741 
891 
225 


81 


1091 
737 
920 


985 


23 


855 
851 
853 


859 
860 


374 

5 
352 

951 
1044 


858 
856 


53 


539 


752 


1057 


ஆராவியற்கை 
ஆவிற்குநீர் 
ஆள்வினையும் 
ஆற்றாரும் 
ஆற்றின் அளவறிந்துஈக 
ஆற்றின் அளவறிந்து கற்க 
ஆற்றின் ஒழுக்கி 
ஆற்றின் நிலைதளர் 
ஆற்றின் வருந்தா 
ஆற்றுபவர்க்கும் 
ஆற்றுவார் ஆற்றல் இகழா 
ஆற்றுவார் ஆற்றல்பசி 
ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் 
இகல் எதிர் 
இகல் என்ப 
இகல் என்னும் 
இகல் காணான் 
இகலான் 
இகலிற்கு 
இகலின்மிகல் 
இகழ்ச்சியில் 
இகழ்ந்து எள்ளாது 
இடம்எல்லாம் 
இடன் இல் 
இடிக்கும் 
இடிப்பாரை 
இடி புரிந்து 
இடுக்கண்கால் 
இடுக்கண்படினும் 
இடுக்கண் வருங்கால் 
இடும்பைக்கு 
இடும்பைக்கே 

தெரிந்து 
இணர்ஊஎழ்த்தும் 
இணர் எரி 
இதனை இதனால் 
இம்மைப்பிறப்பில் 
இமைப்பின் 
இமையாரின் 
இயல்பாகும் 
இயல்பினான் 
இயல்புளி 
இயற்றலும் 
இரக்க 
இரத்தலின் 


903 


இரத்தலும் 
இரந்தும் 
இரப்பன் 
இரப்பாரை 
இரப்பான் 
இரவார் 
இரவுஉள்ள 
இரவு என்னும் 
இருந்து உள்ளி 
இருந்தோம்பி 
இருநோக்கு 
இருபுனலும் 
இருமனப்பெண்டிரும் 

ருமைவகை 
இருவேறு 
ருள்சேர் 
இருள் நீங்கி 
இல்பிறந்தார் கண்ணல்லது 
இல்பிறந்தோர் கண்ணேயும் 
இல்லதென் 
இல்லாரை 
இல்லாள்கண் 
இல்லாளை 
இல்லைதவறு 
இல்வாழ்வான் 
இலக்கம் 
இலங்கு இழாய் 
இலம் என்று அசைஇ 
இலம் என்று வெஃகி 
இலர்பலர் 
இலன் என்று 
இலன் என்னும் 
இவறலும் 
இழத்தொறூஉம் 
இழிவு அறிந்து 
இழுக்கல் 
இழுக்காமை 
இழைந்தது 
இளித்தக்க 
இளிவரின் 
ளைதாக 
ளையர் 
இறந்த வெகுளியின் 
இறந்தார் 
இறந்து அமைந்த 


905 


1064 

218 
447 
448 


1321 


41 


607 


627 
1262 
1040 


1030 


654 


174 


621 


270 


623. 
1029 


இடை 


712 
650 
308 


205 
223 
432 
940 
946 


517 


415 


536 


1315 
1129 
906 
344 


779 
1288 


970 
879 


47 
545 
385 


698 


531 


310 


1051 
229 


900 


298 


திருக்குறள் 


883 
890 
1122 
788 
1079 
939 


உட்பகை 
உடம்பாடு 
உடம்பொடு 
உடுக்கை 
உடுப்பதூஉம் 
உடை செல்வம் 
உடைத்தம் 
உடைமையுள் 
உடையர்என 
உடையார்முன் 
உண்டார்கண் 
உண்ணற்க 
உண்ணாது 
உண்ணாமை உள்ளது 
உண்ணாமை வேண்டும் 
உணர்வது 
உணலினும் 


இறப்பேபுரிந்த 

977 
இறல்ஈனும் 

180 
இறுதிபயப்பினும் 

690 
றைகடியன் 

564 
இறைகாக்கும் 

547 
இன்கண் உடைத்து 

1152 
இன்சொல் இனிது 

99 
ன்சொலால் ஈத்து 

387 
இன்சொலால் ஈரம் 

91 
இன்பத்துள் இன்பம் பயக்கும் 854 
இன்பத்துள் இன்பம் விழையாதான் 629 
இன்பம் இடை 

369 
இன்பம் ஒருவற்கு 

1052 
இன்பம் கடல் 

1166 
இன்பம் விழையான் இடும்பை 628 
இன்பம் விழையான் வினை 

615 
இன்மை இடும்பை 

1063 
இன்மை என 

1042 
இன்மை ஒருவற்கு 

988 
இன்மையின் இன்னாராதது 

1041 
இன்மையின் இன்னாது 

558 
இன்மையுள் இன்மை 

153 
இன்றியமையா 

961 
இன்றும் வருவது 

1048 
இன்னா எனத்தான் 

316 
இன்னா செய்தார்க்கும் 

967 
இன்னா செய்தாரை 

314 
இன்னாது பரக்க 

224 
இன்னாது இனன் இல் 

1158 
இன்னாமை இன்பம் 

630 
இனத்து ஆற்றி 

568 
இனம்போன்று 

822 
இனி அன்ன 

1294 
இனிய உளவாக 

100 
இனைத்துணைத்து 

- 87 
இனையர் இவர் 

790 
ஈட்டம் இவறி 

1003 
ஈத்து உவக்கும் 

228 
ஈதல் இசைபட 

231 
ஈர்ங்கை 

1077 
சவார்கண் 

1059 
ஈன்ற பொழுதின் 

69 
ஈன்றாள் பசி 

656 
ஈன்றாள் முகத்தேயும் 

923 
உட்கப்படாஅர் 

921 


473 

89 
591 
395 
1090 
922 
160 
255 
257 
718 
1326 

105 
1302 
1287 
743 
880 
330 


உதவி 


600 


24 
1263 
667 


933 


உப்பு 
உய்த்தல் 
உயர்வு 
உயிர்ப்ப 
உயிருடம்பின் 
உரம் 
உரன் என்னும் 
உரன்நசைஇ 
உருவுகண்டு 
உருளாயம் 
உரைப்பார் 
உலகத்தார் 
உலகத்தோடு 
உலகம் தழி இயது 
உலைவு இடத்து 
உவக்காண் 
உவந்துஉறைவர் 
உவப்பத்தலைக்கூடி 
உழந்து உழந்து 
உழவினார் 
உழுதுண்டு 
உழுவார் 
உழைப்பிரிந்து 
உள்ளக்களித்தலும் 
உள்ளத்தால் 
உள்ளத்தால் உள்ளலும் 
உள்ளத்தால் பொய்யாது 


232 
850 
140 
425 


762 


1185 


1130 
394 
1177 
1036 


1033 


1032 
530 
1281 


1249 


282 
294 


2990 


ப 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


உள்ளம் இலாதவர் 
உள்ளம் உடைமை 
உள்ளம் போன்று 
உள்ளற்க 
உள்ளியது எல்லாம் 
உள்ளியது 
உள்ளினும் 
உள்ளினேன் 
உள்ளுவது 
உள்ளுவன் உரைப்பது 
உள்ளுவன் மறப்பின் 
உள்ளொற்றி 
உளபோல் 
உளர் என்னும் 
உளர்எனினும் 
உளவரை 
உற்றநோய் நீக்கி 
உற்றநோய் நோன்றல் 
உற்றவன் 
உற்றாள் 
உறங்குவது 
உறல் முறை 
உறாஅதவர்க்கண்ட 
உறாதவர் போல் 
உறாஅதோ 
உறாஅர்க்கு 
உறின் உயிர் 
உறின் நட்டு 
உறுதோறு 
உறுப்பு அமைந்து 
உறுப்பு ஒத்தல் 
உறுபசியும் 
உறுபொருளும் 
உறுவது 
உறைசிறியார் 
ஊக்கம் 
ஊடலின்உண்டு 
ஊடலில் தோற்றவர் 
ஊடலின் தோன்றும் 
ஊடல் உணங்க 
ஊடல் உணர்தல் 
ஊடற்கண் 
ஊடி இருந்தேமா 
ஊடிப் பெறுகுவம் 
ஊடியவரை 


598 
592 
1170 
798 
309 
540 
1201 
1316 
596 
1184 
1125 
927 
574 
406 
730 
480 
442 
261 
960 
949 
339 
885 
1292 
1096 
1143 
1200 
778 
812 


ஊடுக 
ஊடுதல் 
ஊண்உடை 
ஊதியம் 
ஊரவர் 
ஊருணிநீர் 
ஊழிபெயரினும் 
ஊழிற்பெருவலி 
ஊழையும் 
ஊறுஓரால் 
ஊனைக் குறித்த 
எச்சம் என்று 
எட்பகவு அன்ன 
எண்என்ப 
எண்சேர்ந்த 
எண்ணித்துணிக 
எண்ணிய 
எண்ணியார் 
எண்பதத்தால் எய்தல் 
எண்பதத்தான் ஓரா 
எண்பொருள 
எதிரதாக்காக்கும் 
எந்நன்றி 
எப்பொருள் எத்தன்மைத்து 
எப்பொருள் யார்யார் 
எப்பொருளும் 
எய்தற்கு 
எரியால் 
எல்லாப்பொருளும் 
எல்லார்க்கு எல்லாம் 
எல்லாக்கும் நன்றாம் 
எல்லாவிளக்கும் 
எல்லைக்கண் 
எவ்வது 
எழுதுங்கால் 
எழுவிறப்பும் 
எழுமை 
எள்ளாதவெண்ணி 
எள்ளாமை 
எள்ளின் 
எளிதென 
எற்றிற்கு 
எற்று என்று 
என்ஐமுன் 
என்பிலதனை 


1329 
1330 
1012 
797 
1147 
215 
969 
380 
620 
662 
1013 
1004 
889 
392 
910 
467 
666 
494 
991 
548 
424 
429 

110 
355 
423 
695 
489 
896 
746 
582 


1106 


761 


993 


125 


299 


734 
756 
813 
680 
486 
1307 
1327 
1322 
1310 


606 
426 
1285 

62 
107 
470 
281 
1298 


1109 


145 


1284 
1312 
1328 
1304 


1080 
655 
771 
17 


300 


திருக்குறள் 


131 


என்றும் ஒருவுதல் 
எனைத்தானும்எஞ் 
எனைத்தானும் நல் 
எனைத்திட்பம் 
எனைத்து ஒன்று 
எனைத்து ணையர் 
எனைத்து நினைப்பினும் 
எனைத்தும் குறுகுதல் 
எனைப்பகை 
எனைமாட்சித்து 
எனைவகையால் 
ஏதம் 
ஏதிலார் ஆர 
ஏதிலார் குற்றம் 
ஏதிலார் போல 
ஏந்திய கொள்கை 
ஏமுற்றவரினும் 
ஏரினும் நன்றால் 
ஏரின் உழாஅர் 
ஏவவும் 
ஐந்தவித்தான் 
ஐயத்தின் 
ஐயப்படா அது 
ஐயுணர்வு 
ஒட்டார்பின் 
ஒண்பொருள் 
ஒத்தது 
ஒப்புரவினால் 
ஒருதலையான் 
ஒருநாள் 
ஒருபொழுதும் 
ஒருமைக்கண் 
ஒருமைச்செயல் 
ஒருமைமகளிரே 
ஒருமையுள் 
ஒல்லும் கருமம் 
ஒல்லும்வகை 
ஒல்லும் வாய் 
ஒல்வது அறிவது 
ஒலித்தக்கால் 
ஒழுக்கத்தின் எய்துவர் 
ஒழுக்கத்தின் ஒல்கார் 
ஒழுக்கத்து நீத்தார் 
ஒழுக்கம் உடைமை 
ஒழுக்கம் உடையவர் 


652 
317 
416 
670 
1202 
144 
1208 
620 
207 
750 
514 
1006 
837 
190 
1099 
899 
873 
1038 

14 
848 

25 
353 
702 
354 
967 
760 
214 
220 


ஒழுக்கம் விழுப்பம் 
ஒழுக்கமும் 
ஒழுக்காறாக்கொள்க 
ஒள் நுதற்கு 
ஒளிஒருவற்கு 
ஒளியார்முன் 
ஒற்றினான்ஒற்றி 
ஒற்றும் உரை 
ஒற்றுஒற்றி 
ஒற்றுஒற்று 
ஒறுத்தார்க்கு 
ஒறுத்தாரை 
ஒறுத்தாற்றும் 
ஒன்றாக உலகத்து 
ஒன்றாக நல்லது 
ஒன்றாமை 
ஒன்றானும் 
ஒன்றெய்தி 
ஒன்னார்த்தெறலும் 
ஓஒஇனிதே 
ஓஒதல் வேண்டும் 
ஓதி உணர்ந்தும் 
ஓம்பின் 
ஓர்த்து உள்ளம் 
ஓர்ந்துகண் 
கடல் அன்ன 
கடல் ஓடா 
கடன் அறிந்து 
கடன் என்ப 
கடாஅ உருவொடு 
கடாஅக் களிற்றின் 
கடிதோச்சி 
கடிந்தகடிந்து 
கடுஞ்சொல்லன் 
கடுமொழியும் 
கடைக்கொட்க 
கண் உடையார் 
கண் உள்ளார் 
கண் களவு 
கண்டது மன்னும் 
கண்டார் உயிர் 
கண்டுகேட்டு 
கண்ணிற்கு அணி 
கண்ணின் துனி 
கண்ணின் பசப்போ 


952 

161 
1088 

971 
714 
583 
581 
588 
589 
156 
155 
579 
233 
323 
886 
128 
932 
264 
1126 
653 
834 
1155 
357 
541 
1137 
496 
687 
981 


1196 
1269 


585 


337 


398 
835 


1087 
562 
658 
566 
567 
663 


974 
126 


818 


393 


33 


1027 
1092 
1046 


673 
472 
763 
137 
136 
21 


1084 


1101 


575 
1290 


133 


1240 


139 


301 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


1145 
191 


1244 
1126 
184 
1100 


2 


717 


கண்ணும் கொள் 
கண்ணுள்ளின் 
கண் நின்று 
கண்ணோடு கண் 
கண்ணோட்டத்து 
கண்ணோட்டம் இல்லவர் 
கண்ணோட்டம் என்னும் 
கண்தாம் 
கண் நிறைந்த 
கணைகொடிது 
கதம் காத்து 
கதும்என 
கயல் உண்கண் 
கரத்தலும் 
கரப்பவர்க்கு 
கரப்பினும் 
கரப்பு இடும்பை 
கரப்பு இலாநெஞ்சின் 
கரப்பு இலார் 
கரவாது உவந்து 
கருமணியிற்பாவாய் 
கருமத்தால் 
கருமம் சிதையாமல் 
கருமம் செய 
கருவியுங் காலமும் 
கல்லா ஒருவன் 
கல்லாத மேற்கொண்டு 
கல்லாதவரின் 
கல்லாதவரும் 
கல்லாதான் ஒட்பம் 
கல்லதான் சொல் 
கல்லார்ப் பிணிக்கும் 
கல்லான் வெகுளும் 
கலங்காது கண்ட 
கலந்து உணர்ந்தும் 
கவ்வையால் 
கவறும் கழகமும் 
கழா அக்கால் 
கள்உண்ணா 
கள் வார்க்கு 
களவின்கண் 
களவினால் ஆகிய 
களவுஎன்னும் 
களித்தானை 
களித்து அறியேன் 


572 
577 
571 
1171 
1272 
279 
130 
1173 
1212 
1162 
1070 
1271 
1056 
1053 
1055 
1061 
1123 
1011 
578 
1021 
631 
405 
845 
729 
403 
404 
402 
570 
870 
668 
1246 
1146 
935 


களித்தொறும் 
கற்க கசடற 
கற்றதனாலாய 
கற்றறிந்தார் 
கற்றார்முன் 
கற்றாருள் கற்றார் 
கற்றிலன் 
கற்றுஈண்டு 
கற்றுக்கண் 
கறுத்தின்னா 
கனவினால் 
கனவினும் 
காக்க 
காக்கை 
காட்சிக்கு 
காண்கமன் 
காணாச் சினத்தான் 
காணாதான் 
காணின் குவளை 
காணுங்கால் 
காதல் அவர் இலர் 
காதல் காதல் 
காதலர் இல்வழி 
காதலர் தூதொடு 
காதன்மை 
காமக்கடல் 
காமக்கடல் கடும் புனல்உய் 
காமக் கடும்புனல் நீந்தி 
காமக்கணிச்சி 
காமம் உழந்து 
காமம் என 
காமம் விடு 
காமம் வெகுளி 
காமமும் நாணும் 
கால் ஆழ்களரின் 
காலத்தினால் 
காலம் கருதி 
காலை அரும்பி 
காலைக்குச் செய்த 
கான முயல் 
குடும்பை 
குடிஆண்மை 
குடி என்னும் 
குடிசெய்வல் 
குடி செய்வார்க்கு 


724 
722 
414 
356 
686 
312 
1214 
819 
122 
527 
386 
1265 
866 
849 
1114 
1286 
1242 
440 
1224 
1211 
507 
1164 
1134 
1167 
1251 
1131 
1252 
1247 
360 
1163 
500 
102 
485 
1227 
1225 
772 
338 
609 
601 
1023 


840 


930 


290 


284 
283 
287 
929 


928 


1028 


- 302 


திருக்குறள் 


925 


544 
957 
502 
794 
549 
604 
962 

29 
504 
868 
793 
1019 


211 
774 
490 
1235 
525 
867 
166 
1005 
1086 
390 
964 
326 
260 


66 


1025 
434 
1095 
704 
703 
705 


551 
550 
329 
699 
745 


696 


109 


1313 


குடிதழி இ 
குடிப்பிறந்தார் 
குடிப்பிறந்து குற்றத்தின் 
குடிப்பிறந்து தன் 
குடிபுறங்காத்து 
குடி மடிந்து 
குண நலம் 
குணம் என்னும் 
குணம்நாடி 
குணன் இலனாய் 
குணனும் குடிமையும் 
குலஞ்சுடும் 
குழல் இனிது 
குற்றம் இலனாய் 
குற்றமே காக்க 
குறிக்கொண்டு 
குறித்தது கூறாமை 
குறிப்பின் உணர்வாரை 
குறிப்பின் உணரா 
குறிப்பு அறிந்து 
குன்றின் அனையாரும் 
குன்று அன்னார் 
குன்றேறி 
கூடிய காமம் 
கூத்தாட்டு 
கூழுங் குடியும் 
கூற்றங் குறித்தலும் 
கூற்றத்தை 
கூற்றமோ 
கூற்று உடன்று 
கூறாமை நோக்கி 
கெட்டார்க்கு 
கெடல் வேண்டின் 
கெடா அவழிவந்த 
கெடுங்காலை 
கெடுப்பதூஉம் 
கெடுவல்யான் 
கெடுவாக 
கேட்டார்ப் பிணிக்கும் 
கேட்டினும் உண்டு 
கேட்பினும் 
கேடில் 
கேடு அறியா 
கேடும் பெருக்கமும் 
கேள் இழுக்கம் 


965 
896 
758 


9 


கையறியாமை 
கைம்மாறு 
கைவேல் 
கொக்குாக்க 
கொடியார் கொடுமை 
கொடுத்தலும் 
கொடுத்தும் 
கொடுப்பதழுக்கு 
கொடுப்பதூஉம் 
கொடும்புருவம் 
கொடை அளி 
கொல்லா நலத்தது 
கொல்லாமை 
கொல்லான் 
கொலைமேற்கொண்டாரின் 
கொலையின் கொடியாரை 
கொலை வினையர் 
கொளப்பட்டேம் 
கொளற்கு அரிதாய் 
கொன்றன்ன 
கோட்டுப் பூ 
கோளில் 
சமன் செய்து 
சலத்தால் 
சலம்பற்றி 
சாதலின் 
சாயலும் 
சார்புணர்ந்து 
சால்பிற்கு 
சான்றவர் 
சிதைவிடத்து 
சிற்றினம் 
சிற்றின்பம் 
சிறப்பு அறிய 
சிறப்பு ஈனும் செல்வம் 
சிறப்பு ஈனும் செல்வமும் 
சிறப்பொடு பூசனை 
சிறியார் உணர்ச்சி 
சிறுகாப்பின் 
சிறுபடையான் 
சிறுமைநமக்கு 
சிறுமைபல 
சிறுமையும் 
சிறுமையுள் 
சிறைகாக்கும் 


1264 


118 
660 
956 
230 


332 


554 


269 


1183 
389 


794 


986 


1085 
765 

701 
1293 


990 
597 
451 
173 


893 


809 


590 


799 


311 


15 


31 


116 


18 


976 


117 
643 
796 
418 
400 


744 
498 


1231 
934 
769 
98 


736 
115 


808 


57 


3030 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


1255 
1097 


சிறைநலனும் 
சினத்தை 
சினம் என்னும் 
சீர்மை சிறப்பொடு 
சீரிடம் 
சீரினும் 
சீருடைச் செல்வர் 
சுடச்சுடரும் 
சுவை ஒளி 
சுழலும் இசை 
சுழன்றும் 
சுற்றத்தால் 
சூழ்ச்சி 
சூழ்வார் 
சூழாமல் 
செப்பம் 
செப்பின் 
செய்க பொருளை 
செய்தக்க அல்ல 
செய்து ஏமம் 
செய்யாமல் செய்த 
செய்யாமல் செற்றார்க்கும் 
செய்வானை 

நாடி 
செய்வினை 
செயற்கரிய செய் 
செயற்கு அரிய யா 
செயற்கை 
செயற்பால செய்யாது 
செயற்பால தோரும் 
செயிரின் 
செருக்கும் 
செருவந்த 
செல்லா இடத்து 
செல்லிடத்து 
செல்லாமை 
செல்லான் 
செல்வத்துள் 
செல்விருந்து 
செவி உணவின் 
செவிக்கு உணவு 
செவிகைப்ப 
செவிச்சொல்லும் 
செவியின் சுவை 
செற்றவர் பின் 
செற்றார் என 


499 
307 
306 
195 
821 
962 
1010 
267 

27 
777 
1031 
524 
671 
445 
1024 

112 
887 
759 
466 
815 
101 
313 
516 
677 

26 
781 
637 
437 

40 
258 
431 
569 
302 
301 
1151 
1039 
411 

86 
413 
412 
381 
494 
420 
1256 
1245 


செற்றார்பின் 
செறாஅச்சிறு 
செறிதொடி 
செறிவறிந்து 
செறுநரை 
செறுவார்க்கு 
சென்ற இடத்தால் 
சொல்லப்பயன் 
சொல்லுக சொல்லின் 
சொல்லுக சொல்லை 
சொல்லுதல் 
சொல் வணக்கம் 
சொலல்வல்லன் 
சொற்கோட்டம் 
ஞாலம் 
தக்காங்கு 
தக்கார் இனத்தனாய் 
தக்கார் தகவிலர் 
தகுதி என 
தஞ்சம் தமர் 
தண்ணம் 
தணந்தமை 
தந்தை 
தம் இமல் இருந்து 
தம்நலம் 
தம் நெஞ்சத்து 
தம்பொருள் 
தம்மின் பெரியார் 
தம்மின் தமக்கள் 
தமர் ஆகி 
தலைப்பட்டார் 
தலையின் இழிந்த 
தவம் செய்வார் 
தவம் மறைந்து 
தவமும் தவம் 
தவறு இலர் 
தள்ளா 
தற்காத்து 
தன்ஊன் 
தன்குற்றம் 
தன் துணை 
தன் நெஞ்ச 
தன்னுயிர்க்கு 
தன்னுயிர் தான் அற 
தன்னுயிர் நீப்பினும் 


1275 

123 
488 
869 
422 
1078 
200 
645 
664 
827 
647 

119 
487 

561 
446 
114 

111 
1300 
1277 
1233 

67 
1107 

916 
1205 

63 
444 

68 
529 
348 
964 
266 
276 
262 
1325 
731 

56 
251 
436 
875 
293 
318 
268 
327 


a 304 


திருக்குறள் 


1319 


305 


209 

7 
1296 
399 
1191 
1103 
1150 
767 
212 
614 
613 


1250 

118 
1306 
364 
383 
672 
688 
1065 
619 


55 


634 
462 
1172 
249 
464 


43 


தன்னை உணர்த்தினும் 
தன்னைத்தான் காக்கின் 
தன்னைத்தான் காதலன் 
தன் குவமை 
தனியே 
தாம் இன்புறுவது 
தாம் வீழ்வார்தம் 
தாம்வீழ்வார்மென் 
தாம்வேண்டின் 
தார்தாங்கி 
தாள் ஆற்றி 
தாளாண்மை இல் 
தாளாண்மை என்னும் 
தானம்தவம் 
திறன் அல்ல 
திறன் அறிந்து 
திறன் பொருட்டால் 
தினைத்துணை நன்றி 
தினைத் துணையாம் 
திணைத்துணையும் 
தீ அளவு 
தீப்பால 
தீயவை 
தீயவைசெய்தார் 
தீயினால் 
தீவினையார் 
துஞ்சினார் 
துஞ்சுங்கால் 
துணை நலம் 
துப்பார்க்கு 
துப்பின் 
துப்புரவு 
தும்முச்செறுப்ப 
துளி இன்மை 
துறந்தார்க்கு 
துறந்தார்க்கும் 
துறந்தார்படிவத்தர் 
துறந்தார் பெருமை 
துறந்தாரின் 
துறப்பார் 
துறைவன் 
துன்பத்திற்கு 
துன்பம்உற 
துன்புறூஉம் 


157 
644 
256 
104 
433 
1282 
947 
206 
202 
208 
129 
201 
926 
1218 
651 


துன்னாத் துறந்தாரை 
துன்னியார் 
துனியும் 
தூஉய்மை 
தூங்காமை 
தூங்குக 
தூய்மை துணைமை 
தெண்ணீர் 
தெய்வத்தான் 
தெய்வம் தொழாஅள் 
தெரிதலும் 
தெரிந்த இனத்தொடு 
தெரிந்துணரா 
தெருளாதான் 
தெளிவிலதனை 
தென்புலத்தார் 
தேரான் தெளிவும் 
தேரான் பிறனை 
தேவர் அனையர் 
தேறற்க யாரையும் 
தேறினும் 
தொகச் சொல்லி 
தொட்டனைத்து 
தொடங்கற்க 
தொடலை 
தொடிநோக்கி 
தொடிப்புழுதி 
தொடியொடு 
தொடிற்சுடின் 
தொல்வரவும் 
தொழுதகை 
தோன்றின் 
நகைசகை 
நமைகையும் 
நகையுள்ளும் 
நகைவகையர் 
நச்சப்படாதவன் 
நசை இயர் 
தட்டார்க்கு 
நட்டார்குறை 
நட்டார்போல் 
நட்பிற்குஉறுப்பு 
நட்பிற்குவிற்றிருக்கை 
நடுவின்றி 


510 
508 
1073 
509 
876 
685 
396 
491 
1135 
1279 
1037 
1235 
1159 
1043 
828 
236 
953 
304 
995 


12 


1165 
1050 
1318 
557 
263 

42 
586 
22 


817 


1008 
1199 
679 


159 


908 


178 


826 


1157 


1299 


802 


669 
94 


171 


305 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


998 


235 


1181 
1232 
197 
193 


334 
553 
520 
1020 
924 
1257 
1016 
833 


97 
219 
194 
994 
1045 
1046 
375 
1026 
408 
242 
324 
222 


460 


நண்பு ஆற்றாராகி 
நத்தம்போல் 
நயந்தவர்க்கு 
நயந்தவர் நல்காமை 
நயன் இலசொல்லினும் 
நயன் இலன் 
நயன்ஈன்று 
நயன் உடையான் 
நயன்சாரா 
நயனொடு நன்றி 
நல்குரவு 
நல்பொருள் 
நல்லவை 
நல்லாண்மை 
நல்லார்கண் 
நல்லாற்றான் 
நல்லாறு என 
நல்லாறு எனினும் 
நல்லினத்தின் 
நலக்குரியார் 
நலத்தகை 
நலத்தின்கண் 
நலம் வேண்டின் 
நவில்தொறும் 
நன்மையும் 
நன்றாகும் 
நன்றாங்கால் 
நன்றாற்றல் 
நன்றிக்கு 
நன்றிமறப்பது 
நன்று அறிவாரின் 
நன்று என்ற 
நன்றேதரினும் 
நன்னீரை 
நனவினால் கண்ட 
நனவினால் நம் 
நனவினால் நல்கா 
நனவினால் 

நல்காத 
நனவினால் நல்காரை 
நனவு என 
நாச்செற்று 
நாடாது 
நாடு என்ப 
நாம் காதல் 


149 
1305 
958 
960 
783 

511 
328 
379 
469 
138 


நாள் என 
நாள்தொறும் நாடி 
நாள்தோறும் நாடுக 
நாண் அகத்து 
நாண் என்னும் 
நாளன 
நாண்வேலி 
நாணாமை 
நாணால் உயிரை 
நாணும் மறந்தேன் 
நாணொடு 
நாநலம் 
நிணம் தீயில் 
நில்லாதவற்றை 
நிலத்தில் கிடந்தமை 
நிலத்தியல்பால் 
நிலவரை 
நிலை அஞ்சி 
நிலைமக்கள் 
நிலையின் 
நிழல்நீரும் 
நிறை அரியர் 
நிறைஉடைமை 
நிறையுடையேன் 
நிறைதீர 
நிறைநெஞ்சம் 
நிறைமொழி 
நினைத்து இருந்து 
நினைத்து ஒன்று 
நினைப்பவர் 
நீங்கான் 
நீங்கின் 
நீர்இன்று அமையாது 
நீரும் நிழலது 
நுண்ணிய நூல் 
நுண்ணியம் 
நுண்மாண் 
நுணங்கிய 
நுனிக்கொம்பர் 
நூலாருள் 
நெஞ்சத்தார் 
நெஞ்சின் துறவார் 
நெடுங்கடலும் 
நெடுநீர் 


1017 
1297 
1133 
641 
1260 
331 
959 
452 
334 
325 
770 
124 
881 
1138 
154 
1254 
782 
917 

28 
1320 
1241 
1203 
864 
1104 

20 
1309 
373 
710 
407 
419 
476 
683 
1128 
276 


108 
1072 
715 


113 


1111 
1215 
1220 
1217 
1213 
1219 
1216 
335 
791 
739 


1195 


605 


a 306 


திருக்குறள் 


1248 
132 

88 
599 
376 


811 


495 
1148 
336 
1278 
1049 
1093 
1082 
1308 
320 
948) 
677 
1132 
187 
852 
481 
322 
723 
727 
671 
874 
830 
146 
709 
1189 
1188 
1190 
1175 
172 
606 


482 
1197 
735 
1258 
728 
450 

191) 
1197 
649 
823 
937 


803 


44 
657 


நெடும்புனலுள் 
நெய்யால் 
நெருநல் 
நெருநற்று 
நெருப்பினுள் 
நோக்கினாள் நோக்கி 
நோக்கினாள் நோக்கு 
நோதல் 
நோய் எல்லாம் 
நோய் நாடி 
நோவற்க 
நோனா உடம்பும் 
பகச்சொல்லி 
பகல்கருதி 
பகல்வெல்லும் 
பகத்துண்டு 
பகை அகத்துசாவார் 
பகை அகத்துப்பேடி 
பகை என்னும் 
பகை நட்பாக் கொண்டு 
பகை நட்பாம் 
பகை பாவம் 
பகைமையும் 
பசக்கமன் 
பசந்தாள் 
பசப்பு என 
படல் ஆற்றா 
படுபயன் 
படியுடையார் 
படைகுடி 
கடைகொண்டார் 
பண்என் ஆம் 
பண்டு அறியேன் 
பண்பு இலான் 
பண்புடையார் 
பணியுமாம் 
பணிவுடையன் 
பணை நீங்கி 
பதிமருண்டு 
பயன் இல் சொல் 
பயன் இலபல்லார் 
பயன்தூக்கார் 
பயன் தூக்கி 
பயன்மரம் 


639 


பரிந்தவர் 
பரிந்தோம்பிக்காக்க 
பரிந்தோம்பிப்பற்று 
பரியது 
பரியினும் 
பருகுவார் 
பருவத்தோடு 
பருவரலும் 
பல்குழுவும் 
பல்மாயக்கள்வன் 
பல்லவை 
பல்லார்பகை 
பல்லார் முனிய 
பலகுடை 
பலசொல்ல 
பலநல்ல 
பழகிய செல்வமும் 
பழகிய நட்பு 
பழியஞ்சி 
பழிமலைந்து 
பழுது எண்ணும் 
பழைமை என 
பழையம் 
பற்றற்றேம் 
பற்றிவிடாஅ 
பற்று அற்றகண்ணும் 
பற்று அற்றகண்ணே 
பற்றுக 
பற்றுள்ளம் 
பனி அரும்பி 
பாடுபெறுதியோ 
பாத்தூண் 
பாலொடு 
பிணி இன்மை 
பிணிக்கு 
பிணை ஏர் 
பிரித்தலும் 
பிரிவு உரைக்கும் 
பிழைத்துணர்ந்தும் 
பிறப்பு என்னும் 
பிறப்பு ஒக்கும் 
பிறர்க்கு இன்னா 
பிறர்நாண 
பிறர்பழியும் 


801 
700 


275 


347 
521 
349 
350 
438 


381 


1273 


253 
573 
1083 
1000 
996 


1237 
227 
1221 
738 


978 


1102 
1069 
633 


95 


1234 
1229 


196 


1156 
417 
358 
972 
319 


192 
803 
912 
214 


1018 


1015 


307 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


10 
186 


141 
148 
1475 
340 


1283 
902 
372 
616 
834 
805 
832 
773 
533 
532 


966 
538 
237 

59 
785 
213 
780 
719 
1187 
1324 
1323 
1259 
1267 

79 


பிறவிப் பெருங்கடல் 
பிறன்பழி 
பிறன் பொருளாள் 
பிறன் மனை 
பீலிபெய் 
புக்கில் 
புகழ்இன்றால் 
புகழ்ந்தவை 
புகழ்பட 
புகழ்புரிந்த 
புணர்ச்சி 
புத்தேள் 
புரந்தார் 
புல்லவை 
புல்லிக்கிடந்தேன் 
புல்லிவிடாஅ 
புலத்தலின் 
புலப்பல் 
புலப்பேன் 
புறத்துறுப்பு 
புறம்குன்றி 
புறம்கூறி 
புறத்தூய்மை 
புன்கண்ணை 
பெண் இயலார் 
பெண்ஏவல் 
பெண்ணிற்பெருந்தக்க 
பெண்ணினால் 
பெயக்கண்டும் 
பெயல் அற்றா 
பெரிது ஆற்றி 
பெரிது இனிது 
பெரியாரை 
பெருக்கத்து 
பெருங்கொடை 
பெரும்பொருளால் 
பெருமை உடையவர் 
பெருமைக்கும் 
பெருமை பெருமிதம் 
பெற்றான் பெறின் 
பெறா அமை 
பெறின் என் ஆம் 
பெறுமவற்றுள் 
பேணாது பெட்டார் 


பேணாது பெட்பவே 
பேணாது பெண் 
பேதைப்படுக்கும் 
பேதை பெருங்கெழீ இ 
பேதைமை என்பது 
பேதைமை ஒன்றோ 
பேதைமையுள் 
பேராண்மை 
பொச்சாப்பார்க்கு 
பொச்சாப்பு 
பொது நலத்தார் 
பொதுநோக்கான் 
பொய்படும் 
பொய்ம்மையும் 
பொய்யமை அன்ன 
பொய்யாமை பொய் 
பொருட் பெண்டிர் 
பொருட்பொருளார் 
பொருள் அல்லவரை 
பொருள் அல்லவற்றை 
பொருள் அற்றார் 
பொருள் என்னும் 
பொருள் கருவி 
பொருள் கெடுத்து 
பொருள் தீர்ந்த 
பொருள் நீங்கி 
பொருள் மாலை 
பொருளாட்சி 
பொருளான் ஆம் 
பொள்ளென 
பொறிஇன்மை 
பொறிவாயில் 
பொறுத்தல் 
பொறை ஒருங்கு 
போற்றின் 
மக்கள்மெய் 
மக்களே 
மகன் தந்தைக்கு 
மங்கலம் 
மடல் ஊர்தல் 
மடி இலா 
மடி உளாள் 
மடிமடி 


915 
528 
836 
292 
296 
297 
913 
914 
751 
351 
248 
753 


277 
183 
298 
1222 
1311 
907 

54 
1280 
580 
1174 


675 


938 
199 
246 


1230 
252 
1002 
487 
618 


1276 


839 


6 


892 
963 
526 ) 
732 
975 
505 
979 


152 
733 
693 

65 
1071 
70 
60 


58 


1136 
610 


1295 
1270 

61 


617 
603 
608 


1178 


மடிமை 


0 308 


திருக்குறள் 


456 


602 
624 
576 
742 
1293 


மனம் தூயார்க்கு 
மனம்மாணா 
மனைத்தக்க 
மனைமாட்சி 


884 

51 
52 
904 
901 


மனையாளை 


636 


1118 


1226 
1221 
945 
829 


1116 
969 
217 
942 
968 
800 
1142 
1119 
1112 

3 


857 


மனைவிழைவார் 
மாதர் முகம் 
மாலைநோய் 
மாலையோ 
மாறுபாடு 
மிகச்செய்து 
மிகல்மேவல் 
மிகினும் குறையினும் 
மிகுதியான் 
முகத்தான் 
முகத்தின்இனிய 
முகத்தின் முதுக்குறை 
முகம்நக நட்பது 
முகம் நோக்கி 
முகை மொக்குள் 


941 


158 


93 


824 


1289 


707 
787 
708 


1274 


676 


முடிவும் 


மடியைமடியா 
மடுத்த வாய் 
மண்ணொடு 
மணிநீரும் 
மணியில் திகழ் 
மதிநுட்பம் 
மதியும்மடந்தை 
மயிர்நீப்பின் 
மருந்து ஆகி 
மருந்து என 
மருந்தோமற்று 
மருவுகமாசற்றார் 
மலர் அன்ன கண்ணாள் 
மலர் அன்ன ......முகம் 
மலர்காணின் 
மலர்மிசை 
மலரினும் மெல்லிது 
மழித்தலும் 
மற்றியான் 
மற்றும் தொடர்ப்பாடு 
மறத்தல் 
மறந்தும் 
மறப்பின் எவன் 
மறப்பினும் ஒத்து 
மறம்மானம் 
மறவற்க 
மறைந்தவை 
மறைப்பேன்மன் காமத்தை 
மறைப்பேன்மன்யான் 
மறைபெறல் 
மன் உயிர் எல்லாம் 
மன்னர்க்கு 
மன்னர்விழைப் 
மன்னுயிர் ஓம்பி 
மனத்தது 
மனத்தான் ஆம் 
மனத்தின் அமையாதவரை 
மனத்துக்கண் 
மனத்துளது 
மனத்தொடு 
மனநல 

மத்தின் 
மனநலம்நன்குடையர் 
மனநலம்மன்னுயிர்க்கு 
மனம் தூய்மை 


280 
1206 
345 
303 
204 
1207 
134 
766 
106 


449 


1239 


1238 


616 


492 


587 


747 


1253 


748 


1161 


1180 


1113 
555 
388 


1168 


556 


640 


692 


முதல் இலார்க்கு 
முயக்கிடை 
முயங்கிய 
முயற்சி 
முரண்சேர்ந்த 
முற்றியும் 
முற்று ஆற்றி 
முறிமேனி 
முறைகோடி 
முறைசெய்து 
முறைப்பட 
முன்னுறக்காவா 
முனைமுகத்து 
மேல் இருந்தும் 
மேற்பிறந்தார் 
மையல் 
மோப்பக்குழையும் 
யாகாவார் 
யாண்டுசென்று 
யாதனின் 
யாதானும் 
யாம் கண்ணிற்காண 
யாம் மெய்யா 


535 


244 


749 
973 


278 


453 


409 


825 


838 


34 


90 


178 


454 
295 
459 


895 


341 


458 


457 


397 
1140 
300 


455 


309 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


522 
648 


1204 
1316 
346 
1094 
377 
878 


யாமும் உளேம் 
யாரினும் 
யான் எனது 
யான் நோக்கும் 
வகுத்தான் 
வகை அறிந்து தற்செய்து 
வகை அறிந்து வல்லவை 
வகைமாண்ட 
வகையற 
வசை இலா 
வசைஎன்ப 
வசை ஒழிய 
வஞ்சமனத்தான் 


721 
897 
465 
239 
238 
240 
271 
1266 
435 
83 


வருகமன் 
வருமுன்னர் 


872 
410 
775 
162 
804 
810 
1186 
143 
1209 
1268 
612 
519 
518 
584 
661 
674 
678 
471 

38 
1198 
1194 
1193 
1108 


919 
861 
250 
273 


855 


விருப்பு அறா 
விரைந்து 
வில்ஏர்உழவர் 
விலங்கொடு 
விழித்தகண் 
விழுப்பேற்றின் 
விழைதகை 
விழையார் 
விளக்கு அற்றம் 
விளிந்தாரின் 
விளியும் என் 
வினை கலந்து 
வினைக்கண் வினைகெடல் 
வினைக்கண் வினையுடை 
வினைக்கு உரிமை 
வினைசெய்வார் 
வினைத்திட்பம் 
வினைபகை 
வினையால் வினை 
வினைவலியும் 
வீழ்நாள் 
வீழ்வாரின் 
வீழப்படுவார் 
வீழுநர்வீழ 
வீழும்இருவர்க்கு 
வீறுஎய்தி 
வெண்மை 
வெருவந்த 
வெள்ளத்து இடும்பை 
வெள்ளத்து மலர் 
வேட்ட பொழுதின் 
வேட்பத்தாம் 
வேட்பன 
வேண்டற்க வெஃகி 
வேண்டற்க வென்றிடினும் 
வேண்டாமை 
வேண்டிய 
வேண்டின் 
வேண்டுதல் 
வேல் அன்று 
வேலொடு 
வைத்தான் 
வையத்துள் 


865 


னாள் 


865 


வருவிருந்து 
வரைவு இலா 
வலியார்க்கு 
வலியார்முன் 
வலியின் நிலைமை 
வழங்குவது 
வழிநோக்கான் 
வழுத்தி 
வறியார்க்கு 
வன்கண் 
வாணிகம் 
வாய்மை 
வாராக்கால் 
வாரிபெருக்கி 
வாழ்தல் 
வாழ்வார்க்கு 
வாள் அற்று 
வாள் போல் 
வாளொடு 
வான் நின்று 
வான் நோக்கி 
வானுயர் தோற்றம் 
விசும்பின் 

ா அது 
விடுமாற்றம் 
விண் இன்று 
வித்தும் இடல் 
வியவற்க 
விருந்து 


844 


1317 
221 
632 
120 
129 
1179 
512 
1124 
1192 
1261 
882 
726 


563 
622 
595 


1105 


848 


697 


177 


931 


542 


363 


772 


365 


16 


342 


விடா 


4 


1210 
689 


13 


546 
552 
1001 


85 


439 


50 


82 


310 


திருக்குறள் 


அதிகார அகரநிரல் 


( எண் : பக்க எண் ) 


43 


கண்விதுப்பு அழிதல் 


அடக்கம் உடைமை 
அமைச்சு 


147 


கயமை 


257 
235 
101 


அரண் 


169 


99 


67 
251) 
275 


91 


205 

75 
265 
247 

117 
225 


165 


163 


51 


25 


211 


105 


261 


33 


241 


அருள் உடைமை 
அலர் அறிவுறுத்தல் 
அவர்வயின் விதும்பல் 
அவா அறுத்தல் 
அவை அஞ்ச 

சாமை 
அவை அறிதல் 
அழுக்காறாமை 
அறன் வலியுறுத்தல் 
அறிவு உடைமை 
அன்பு உடைமை 
ஆள்வினை உடைமை 
இகல் 
இடன் அறிதல் 
இடுக்கண் அழியாமை 
இரவச்சம் 
இரவு 
இல்வாழ்க்கை 
இறைமாட்சி 
இன்னா செய்யாமை 
இனியவை கூறல் 


143 


1911 


277 
107 

73 
185 


119 


145 
233 


103 


231 


கல்லாமை 
கல்வி 
கள்ளுண்ணாமை 
கள்ளாமை 
கனவுநிலை உரைத்தல் 
காதல் சிறப்பு உரைத்தல் 
காலம் அறிதல் 
குடிசெயல்வகை 
குடிமை 
குறிப்பு அறிதல் ( பொ ) 
குறிப்பு அறிதல் ( கா ) 
குறிப்பு அறிவுறுத்தல் 
குற்றம் கடிதல் 
கூடா ஒழுக்கம் 
கூடா நட்பு 
கேள்வி 
கொடுங்கோன்மை 
கொல்லாமை 
சான்றாண்மை 
சிற்றினம் சேராமை 
சுற்றம்தழால் 
சூது 
செங்கோன்மை 
செய்நன்றி அறிதல் 
சொல்வன்மை 
தகை அணங்கு உறுத்தல் 
தவம் 
தனிப்படர் மிகுதி 
தீநட்பு 
தீவினை அச்சம் 
துறவு 
தூது 
தெரிந்து செயல்வகை 


131 


27 


83 


97 


81 


217 

111 
125 
207 


37 


ஈகை 


129 


39 


உட்பகை 
உழவு 
உறுப்புநலன் அழிதல் 
ஊக்கம் உடைமை 
ஊடல் உவகை 
ஊழ் 
ஒப்புரவு அறிதல் 
ஒழுக்கம் உடைமை 
ஒற்றாடல் 
கடவுள் வாழ்த்து 
கண்ணோட்டம் 


63 
197 
227 
269 
139 
287 
93 


149 
239 

71 
261 


61 


183 


45 


59 


137 


87 


உ 


157 


135 


113 


311 


எம் . எஸ் . பூரணலிங்கம் பிள்ளை 


தெரிந்து தெளிதல் 
தெரிந்து வினையாடல் 
நட்பு 
நட்பு ஆராய்தல் 
நடுவுநிலைமை 
நல்குரவு 
நலம்புனைந்துரைத்தல் 
நன்றியில் செல்வம் 


நாடு 


121 
123 
177 
179 

41 
229 
245 
221 
167 
223 
249 

85 
273 
263 

23 
271 
281 
195 
193 
259 
255 
175 
173 
219 
57 
181 
253 


புலவி நுணுக்கம் 
புல்லறிவாண்மை 
புலால் மறுத்தல் 
புறம் கூறாமை 
பெண்வழிச்சேறல் 
பெரியாரைத் துணைக்கோடல் 
பெரியாரைப் பிழையாமை 
பெருமை 
பேதைமை 
பொச்சாவாமை 
பொருள்செயல்வகை 
பொழுதுகண்டு இரங்கல் 
பொறை உடைமை 
மக்கள் பேறு 
மடி இன்மை 
மருந்து 
மன்னரைச் சேர்ந்தொழுகல் 


நாண் உடைமை 
நாணுத்துறவு உரைத்தல் 
நிலையாமை 
நிறை அழிதல் 
நினைந்தவர் புலம்பல் 
நீத்தார் பெருமை 
நெஞ்சொடு கிளத்தல் 
நெஞ்சொடு புலத்தல் 
பகைத்திறம் தெரிதல் 
பகை மாட்சி 
பசப்புறு பருவரல் 
படர்மெலிந்து இரங்கல் 
படைச் செருக்கு 
படை மாட்சி 
பண்புடைமை 
பயனிலசொல்லாமை 
பழைமை 
பிரிவு ஆற்றாமை 
பிறன் இல் விழையாமை 
புகழ் 
புணர்ச்சி மகிழ்தல் 
புணர்ச்சி விதும்பல் 
புலவி 


285 
189 
69 
55 
201 
109 
199 
215 
187 
127 
171 
267 
49 

31 
141 
209 
159 
213 

89 
203 
115 


மானம் 


77 


மெய்உணர்தல் 
வரைவில் மகளிர் 
வலியறிதல் 
வாய்மை 
வாழ்க்கைத் துணைநலம் 
வான்சிறப்பு 
விருந்தோம்பல் 
வினைசெயல்வகை 
வினைத்திட்பம் 
வினைத்தூய்மை 
வெஃகாமை 
வெகுளாமை 
வெருவந்த செய்யாமை 


29 
21 
35 
155 
153 


47 


151 


65 


53 


79 


243 
279 
283 


133 


- 312 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 


6001131 


- 


அண்மை வெளியீடுகள் 


150.00 
200.00 

85.00 
225.00 
40.00 
30.00 
35.00 
28.00 
35.00 
110.00 
160.00 
65.00 


110.00 
65.00 


170.00 
65.00 


செந்தமிழ் அகராதி 
சொற்பிறப்பு - ஒப்பியல் தமிழ் அகராதி 
ஐங்குறு நூறு 
நன்னூல் மூலமும் விருத்தியுரையும் 
தனிநாயகம் அடிகளாரின் சொற்பொழிவுகள் 
தமிழ்ச்சொற் பிறப்பாராய்ச்சி 
பொருள் புதிது 
ஆளும் தமிழ் 
தமிழின் பா வடிவங்கள் 
சங்க இலக்கியம் - கவிதையியல் நோக்கு .... 
நாடக மேடை நினைவுகள் 
சின்னணைஞ்சான் கதை 
தொல்காப்பிய இலக்கியக் கோட்பாடுகள் 
நன்னூல் மூலமும் கூழங்கைத்தம்பிரான் உரையும் 
யாப்பருங்கலம் 
மண்டல புருடர் வழங்கிய சூடாமணி நிகண்டு 
தமிழ் நாடகமேடை முன்னோடிகள் 
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் - ஓர் ஆய்வு 
திருக்குற்றாலநாத சுவாமி கோயில் வரலாறும் பண்பாடும் 
வெள்ளுடை வேந்தர் தியாகராயரின் வாழ்வும் பணியும் 
தமிழ்நாட்டு வரலாற்றில் இலக்கிய ஆதாரங்கள் 
இந்திய விடுதலைக்கு முந்தைய தமிழ் இதழ்கள் , தொகுதி - 1 
கதிர்வேற்பிள்ளை - தமிழ்ச் சொல்லகராதி , மூன்று பாகங்கள் 
சங்கத் தமிழர் வாழ்வியல் 
வேதகிரியார் சூடாமணி நிகண்டு 
தமிழக மேடை நாடகப் பெண் கலைஞர்கள் - குறிப்பேடு 
Persona in Tolkapiyam 
Studies in Tamil Prosody and Poetics 
Literary Criticism in Tamil and Sanskrit 
Tamil India 
Critical Studies in Kural 
Tani pacura togai ( மொ.நூ.ம.ப ), 
Dedication ( மொ.நூ.ம.ப ) 
Temple chimes ( மொ.நூ.ம.ப ) 
Nalavenba ( மொ.நூ.ம.ப ) 
Tamil Heroic Poems ( மொ.நூ.ம.ப ) 
Six Long Poems From Sangam Tamil ( மொ.நூ.ம.ப ) 


40.00 
60.00 
60.00 
65.00 
100.00 
100.00 
600.00 
75.00 
65.00 
25.00 
50.00 
45.00 
45.00 
40.00 
30.00 
30.00 
25.00 
20.00 
45.00 
40.00 


30.00 


